| 
MAHAL 

சரசு 


ஞானசாரம் 


SVS 
-தஞ்சாவூர் 

கற்றனைத்து 
ஊறும் அறிவு 
சரசுவதி மகால் வெளியீடு எண் . 15 ,. 
( மூலமும் - உரையும் ) 

. 


மகால் 
. 


सरस्वती 


महालयः 


Din ) 


சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் , 


1990 


விலை ரூ 


12-00 


UUVS 
.கந்சாவூர்: 
non 


கற்றனைத்து 
பெறும் 
அறியா 


சரசுவதி மகால் வெளியீடு எண் 


105 


ஞானசாரம் 
( மூலமும் , உரையும் . ) 


பதிப்பாசிரியா : 
பண்டித , வித்துவான் 
இராம . கோவிந்தசாமி பிள்ளை , 
ஓய்வு பெற்ற தமிழ்ப் பேராசிரியர் . 


சரசுவதி 


மகால் 
. 


AHALE 
ETotal 


सरस्वती 


வெளியிடுபவர் : 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர் , 


1990 


( விலை ரூ.12- 00 


முதற் பதிப்பு : 1962 . 
இரண்டாம் பதிப்பு : . நவம்பர் . 1990 . 


வெளியீடு : 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகச் சங்கம் , 

தஞ்சாவூர் . 


பதிப்பகம் : 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகச் சங்க அச்சகம் ; 

தஞ்சாவூர் 


ஞானசாரம் பொருள் அட்டவணை 


ள் ளு 


1. முகவுரை 


. 


1- 6 


2 , ஞானசாரம் மூலமும் , உரையும் 


... 


1-73 


3. செய்யுள் முதற் குறிப்பகராதி 


74-82 


1 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் 

சுவடி தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து 
பிரதிகளும் பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் ” என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தத்துதவ வேண்டுகிறேன் , 


தாசிவம் , எம்.ஏ., எம்.லிட் .. 
இயக்குர் , சரசுவதி மகால் நூலகம் .. 


21-9-90 . 


உ 


முன்னுரை 


சோறுடைத் தென்னுஞ் சோழவள நாட்டில் சமய 
குரவர்சளில் முதல்வராகிய 

ஞானசம்பந்தர் அவதரித் 
தருளிய சீர்காழிப்பதியில் , சம்பந்தப் பெருமானின் நல்லருள் 
பெற்ற வள்ளலாரின் வழித்தோன்றலில் ஒருவர் இயற்றி 
பதே இந்த ஞானசாரம் என்னும் சைவசித்தாந்த உண்மை 
விளக்கும் நூலாம் . 

இது எமது மன்னர் சரபோசியின் 
சரகவதி மகால் நூல் நிலையத்தின் சுவடி எண் 

208 { n } / 
837 ஆகும் . 


நூற்றுப் பதினெட்டுப் பாடல்களையுடை. . ! இந்நாலில் 
மூலம் மட்டுமே இருந்தது . 

தனை உரையுடன் அச்சிட 
வேண்டுமென அரசினர் பணித்தனர் . ஆகவே இந்நூலை 
ஏட்டுச் சவடியினின்றும் நல்ல முறையில் படிபெடுத்து 
அதற்கு உரையும் வகுத்து , நன்மக்கள் உய்யுமாறு ஆக்க 
முயன்று பதிப்பித்தவர், பண்டித வித்துல என் திரு . இராம 

. 
கோவிந்தசாமி பிள்ளையவர்களாவர் . 


ப்பணியினைச் சீரிய முறையில் வெளியிடப் பேருதவி 
செய்த மத்திய அரசினர் அவர்கட்கும் , தமிழ் நாட்டு 
அரசினர் அவர்கட்கும் . இந்நூலின் பதிப்பாசிரியர் அவர் 
கட்கும் , எங்கள் நன்றி உரித்தாகுக, 


/ 


வள்ளல் பெருமான் வண்ட மிழ் வாழ்க 


தஞ்சை , 


இங்ஙனம் 
O.A. நாராயணசாமி , B A ... B. 1 ..., 

கௌரவக் காரியதரிசி , 
தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி 
ஸரஸ்வதி மகால் நூல் நிலையம் , 


8--8-63 . 


வ . 


ஞானசாரச் சிறப்பு 


அகவற்பா 


* திருத்தலம் மூர்த்தி தீர்த்தம் என்னும் 
மூன்றான் முதன்மை முற்றிய பதிதனுஸ் 
பன்னிரு நாமம் பரித்த பெருமை 
தனக்கே யுரிய தண்டமிழ்க் காழியுள் 
ஏணி தாங்கிய தோணி யப்பரும் 
அட்டமா சித்திக ளளித்தருள் சட்டை 
அப்பரும் பிரம புரீசரும் ஒன்றிடும் 
அதனை யறிந்துளோர் இதமுறு குருவும் 
இலிங்கசங் கமமா யிலகிடு நிலையென 
யியம்பினர் இயற்றமிழ் ஞானசம் பந்தர் 
அவதரித் தருளிய தவமுறு நகரில் 
வள்ளல் கண்ட வொள்ளிய தமிழாம் 
முப்பொருளுணர்த்தும் திப்பியக் கலையாம் 
ஞான சாரமென் நன்னூ லுணர்வோர் 
வாழி நிலமிசை வளமெலா முற்றே , 


இராம , கோவிந்தசாமி பிள்ளை 


முகவுரை 


காப்பு 


திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவும் 
கருணை பூக்கவுந் தீமையைக் காய்க்கவும் 
பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் 
பெருரு மாழத்துப் பிள்ளையைப் பேணுவாம் , 


கடலாற் சூழப்பட்ட இந்நிலவுலகின்கண் காணப்படும் 
உயிர்த்தொகைகள் இருவகைப்படும் . அலை , இயங்கியற் 
பொருளும் நிலையியற் பொருளும் என்பன . இவ்விரு 
திறனும் அறிவுவகையான் அறுவகைப்படும் . ஆறறிவுற்ற 
பக்கட் பிறப்பினர் மூவகையராவர் . கடவுள் கொள்கை 
யும் , கொள்கையின்மையும் , இவ்விரண்டுமிலாத்தன்மையும் 
ஆயவகையால் 

முத்தொகுதியினராயினர் . கடவுட் 

எளிதினில் வருவதன்று . பல்லூழிகாலம் 
பயின்றானையருச்சித்த பண்பினாலும் , தெய்வமென்பு 
தோர் சித்தமுகன்டான செம்மையினாலும் , வரற்பாலதா 
கும் . இங்ஙனம் வந்த தெய்வக் கொள்கையிற் 
தெய்வக் கொள்கை சைவசமயக் கொள்கையெனல் வேத 
-ஆகமங்களின் முடிபாகும் , 

. 


கொள்கை 


சிறந்த 


சைவத்தின் மேற்சம யம்வே றிலையதிற் சார் சிவமாம் 
தெய்வத்தின் மேற்றெய்வ மில்லெனு நான்மறைச் செம் 

பொருள்வாய் 
மைவைத்த சீர்திருத் தேவார மும் திருவாசகமும் 
உயவைத் தரச்செய்த நால்வர் பொற் றானெம் 

முயிர்த்துணையே. 


என்னும் பாடலும் இதனை வலியுறுத்தும் , 


ii 


யாதொரு தெய்வங் கொண்டீரத்தெய்வ மாகியாங்கே 
மாதொரு பாகனார் தாம் வருவர் மற்றத் தெய்வங்கள் 
வேதனைப்படுமிறக்கும் பிறக்கு மேல் வினையும் செய்யும் 

ஆதலா லிவையி லாதா னறிந்தருள் செய்வ னன்றே. 
என்பது சிவஞான சித்தியார் செய்யுளாகும் , 

ஆகவே பதி 
பசு பாசம் என்னும் மூப்பொருள் 2 சேர்த்தும் திப்பிய 
நூல்கள் தமிழ் மொழியில் சைவசித்தாந்த 

சாத்தியமெனப் 
படும் பதினான்கு நூல்களேயாம் . 


அவை , 


உந்திக் களிறு உயர் போதஞ் சித்தியார் 
பிந்திரு பாவுண்மைப் பிரகாசம்-- வந்தவரும் 
கோவைக் கொடிகவி நெஞ்சு விடு தூது 
உண்மைநெறி சங்கற்ப முற்று , 


என்பதாம் . 


புறச்சந்தான குரவர்களாலும் . உய்யவந்த தேவநாடி 
னாராலும் . பிறராலும் இவைகள் 

ஆக்கப்பட்டனவாம் , 
வைதிக சைவசித்தாந்த நூல்களாகுமிவை . இருவினை 
யொப்பு மலபரிபாகசத்தி நிபாதத் துத்தமர்க்கட்கே . இந் 
நூல்கனாவன . சரியையாதி நாற்பாதங்களி னடக்கு 
முறையும் , அவற்றினியலும் , ஆசாரியர்பால் நன்கு கற்று 
கணர்ந்து தெளிந்து தவமார்க்க சன்மார்க்க நெறியினிற்றல் 
வேண்டுமென்பதும் தெரிக்கும் , இதுதான் அச்சாத்திரத் 
தின் உட்கிடையாகும் . 


ஓதுசம யங்கள் பொருளுணரு நூல்கள் 

ஒன்றோடொன் றொவ்வாம லுலபலவு மிவற்றுள் 
ய ! துசம யம்பொருணூல் யாதிங் சென்னி 

லிவி துவாகு மதுவல்ல தெனும் பிணக்க தின்றி 
நீதியினா லிவையெல்லா மோரிடத்தே காண 

நின்றதியா தொருசமய மதுசமயம் பொருணூல் 
ஆதலினா லிவையெல்லா மருமனறயா கமத்தே 

யடங்கியிடு மவையிரண்டு மரனடிக்கீ முடங்கும் . 


iii 


சித்தாந்தத் தேசிவன் றன் றிருக்கடைக்கண் சேர்த்திச் 

செனன மொன்றி லேசீவன் முந்நராக 
வைத்தாண்டு மலங்கழுவி ஞான வாரி 

மடுத்தானந்தம் பொழிந்து வரும்பிறப்பை யறுத்து 
முத்தாந்தப் பதமலர்க்கீழ் வைப்ப னென்று 

மொழிந்திடவு முலகரெல்லா மூர்க்க ராகிப் 
பித்தாந்தப் பெரும்பிதற்றுப் பிதற்றிப் பாவப் 

பெருங்குழியில் வீழ்ந்திடுவ ரிதுவென்னப் பிராந்தி 


வளர்ந்து 


என்னும் பாடல்களில் சித்தாந்தத் தெளிவு இதுவெனல் 
நன்கு விளக்கப்பட்டுள்ளதைக் காண்க . இவ்வாறெல்லாங் 
சைவ சித்தாந்தம் வேதாகம வழியாகவே 
வந்துள்ளன . சைவசித்தாந்தத்தின் மெய்ம்மையினை 
யுடையதே தமிழிற் திருமுறைகளாம் . அவற்றினைச் 
செய்தருளிய பெருமக்களும் இருபான் எழுவராவர் . பன் 
னிரு திருமுறைகளும் , சிவஞான போதப்பன்னிரண்டு 
சூத்திரங்களும் நன்கு சூக்குமமாகக் கூறுகின் றனவெனல் 
ஒரு சம்பிரதாயம் . இவற்றின் வழியில் வந்த காழியம் 
பதியில் வாழ்ந்த வள்ளல் பெருமகனாம் ஒருவர் ஞான 
சாரத்தினை நவின்றருளினார் என்பது அறியக் கிடக்கின் 
றது . இது இங்குள்ள ஏட்டுச் சுவடியிற் கண்டதாகும் , 


மாணவரை 


ஞானசாரமானது ஞானாசாரியர் 

பக்குவமுற்ற 
முன்னிலையாக்கியுரைப்பதாகச் கடவுள் 
வாழ்த்து முதலாக நூற்றுப்பதினெட்டு விருத்தப்பாக்களை 
யுடையதாகும் . சென்ற நூற்றாண்டினில் வாழ்ந்த பெரும் 
புலவர்களிலொருசாரார் ஞான நூல்களினின்றுந் திரட்டி 
வேதாந்தக் கட்டளையும் , சித்தாந்தக் கட்டளையும் உரை 
நடையில் பாத்துள்ளனர் அவைகளும் பலவொற்றுமை 
யும் சில வேற்றுமையும் உடையன . 


78 - ம் பாடலில் ஏட்டின் சிதைவில் முனை முரிவால் இரு 
சீர்கள் விடப்பட்டுள்ளன , சிற்சில 

விடங்களில் நல்ல 
பாடங்காணப் பெறாமையினால் பொருளறிந்து கோடற் 
கேற்ற வாய்ப்புமில்லை . பற்பல விடங்களில் சம்பிரதாய 


iv 


மொழிகள் பல்கிக் கிடக்கின்றன . இந்நூலை யமைதியாக 
வாராய்ந்து பொருளறிந்து கோடல்வேண்டும் . 


வேதாந்த 


ஞானசாரமென 

நூற்பெயர் கூறுமிடத்து நன்கு 
விளக்கிப் போந்துள்ளார் . 

சைவமெய்ப் 
பொருட்பயனாய் மூவர் சொற்றமிழ் வாய்மைச் சுருக்கம் 
தாய் , திருவாசகத்தின் உண்மைக்குரிய காரணத்தால் இந்த 
நூற்கு ஞான சாரம் எனப் பெயர் 

போந்ததை விளக்கியுள் 
வர். 

அப்பாடல் வருமாறு 


" மிக்க வேதாந்த சைவ மெய்ப்பொருட் பயனாய் மூவர் 
தொக்க செந்தமிழ்சேர் வாய்மைச் சுருக்கமாய் வாதவூரர் 
உக்குநின் றோது முண்மைக் குரியதாலிந்த நூற்கு 

தக்கபோ ருரைக்கில் ஞானசாரமாம் பேரதாமே 
என்பதாம் . 


உவமைகளும் , உருவகங்களும் நன்குநயம்பெற வுரைக் 
கப்பட்டுள்ளன . 


74 - ம் பாடல் 


. 


அவனியை யாளு மன்னன் அடல்மத மலையமர்ந்து 
பவனிவத் துலவும் போதிற் பரிகரங் கூடச் செல்லும் 
உவமையிற் பிராண னிற்கக் கரணங்க ளொடுங்க 

வொண்ணா 
இலைதனக் குயிர்வேந் தல்ல விவையுயிர்க் கடிமையன்றே 


என்னும் பாடற்பொருளை யோர்ந்துணரல் வேண்டும் . 


எல்லாம் வல்ல பரமன் மானைக்காட்டி மானைப்பற்று 
வது போல அருட்டிருமேனி தாங்கிக் குருவாகியெழுந்தருளி 
பக்குவமுற்ற ஆன்மாக்கட்கு ஊனக்கண் காண வந்து 
தீக்கைகள் புரிந்து வீட்டினையடைந்துய்யச் செய்குவன் , 
என்பதனை ஆசாரியர் மாணாக்கர்க்குணர்ந்து நிலையறி 
வுறுத்துஞ் செய்யுளை நோக்குதல் வேண்டும் . 


V 


அச்செய்யுட்களாவன : 


இவ்வகை மலத்தை நீக்கி யிறைவனே துக்கி யாகி 
யவ்வகை யுயிர்க்கு மூல வறிவதாய் நிற்று வந்த 
மெய்வகை தன்மை நிற்க மேனிதான் உடையார் போலக் 
கைவரக் கிடைத்திட் டூனக் கட்புல னாவ னன்றே 


ஆன்மாவினை ய நாதியே பற்றிநின்ற பந்தபாசங்களை 
நீக்கி யருளு முறைமையிது வெனச்சுட்டி நிற்பது பின் வரும் 
1.17டல் . 


இருவினை யொப்பிற் சத்தி நிபாதக்கண் ணீசன் ஞானக் 
குருவுரு வாசி வந்து கூறருங் கருணை கூர்ந்து 
அருள்விழிச் சாம்ம வத்தால் அறிவினுக்க நாதியான 
திரிமல மொழிக்கு ஞான தீக்கைமேற் செப்பலுற்றாம் 


என்பதாம் , 


ங்ஙனமாகக் கணபதி வணக்க முதலாக " முடிவது 
முடிவில் வைத்த முன்னவன் பாதம் போற்றி ” என்னும் 
பாடல் இறுதியாக நூற்றுப் பதினெட்டுப் பாடல்களை 
யுடைத்தாகும் ஞானசாரம் என்னும் இந்நூல், 


இந்நூலின் இறுதிக்கண் வள்ளல் திருவடி வாழ்க என 
ஏட்டிற் காணக்கிடக்கின்றது . இப்பெரு நூலினுக்குத் 
தக்க மேற்கோள்களுடன் ஒரு பேருரை இயற்றல் வேண்டு 
மெனல் எனது அவா . 

ஒரு கால வெல்லைக்குள் அச்சிடல் 
வேண்டுமெனும் ஆணை யுண்மையிள் விரைந்து அச்சிட 
லாயிற்று . சாத்திர நுட்பம் வல்ல பேரறிஞர்கள் இவ்வலு 
வலை மேற்கொண்டு பொய்யின் மிகவும் நல்ல விளக்கமுறும் , 
இப்பெற்றியுற்ற நூல்கள் அச்சிட்டுலகிற் குபகாரமாய் படிச் 
செய்து வரும் யூனியன் கவர்ன்மெண்டாருக்குத் தமிழுலகம் 
என்றும் நன்றி பாராட்டுங் கடப்பாட்டினை யுடைத்தாம் . 


vi 


பொதுவாகக் காழியில் அவதரித்தருளிய திருஞான 
சாந்தப் பெருமானையே அருட்குரவனாகக் கொண்டு 
வாழ்ந்து வந்த வள்ளல் பெருமக்கள் தெள்ளத் தெளிந்த 
சாத்திரங்கள் பல செய்துள்ளனர் . இன்னும் பல நூல்கள் 
எட்டின் கண் உள்ளன , அவற்றினைப் போதிய காலங் 
கொடுத்து அச்சிடல் வேண்டும் என அரசியலார் ஆணை 
தருவார்களாக . இத்தலை முறையிலேயே இச்சரசுவதி 
மகால் நூல் நிலையத்தில் உள்ள சீரிய ஏட்டுச்சுவடிகளைத் 
துருவி யச்சிடின் தமிழுல குக்குப் பேருபகாரம் ஆம் என்பது 
ஒருதலை . இந்நூலைச் சாத்திரங்கள் நன்காய்ந்தவர்கள் 
நன்கு நோக்குவார்களாக . விரைவில் அச்சிடல் வேண்டு 
மென ஆணையுண்மையால் பல வழுக்கள் அறியாமலே 
நிகழ்ந்திருத்தலும் கூடும் . அவற்றினை யொருவியமையு 
மாறு வேண்டுகின்றேன் . 


திருநாவுக்கரசர் 


சுழித்துணையாம் பிறவிவழித் துக்க நீக்குஞ் 

சுருள் சடையெம் பெருமானே தூய தெண்ணீர் 
இழப்பரிய பசுபாசப் பிறப்பை நீக்கும் 

என்றுணையே யென்னுடைய பெம்மான் றம்மான் 
பழிப்பரிய திருமாலும் அயனுங் காணாப் 

பரிதியே சுருதிமுடிக் கணியாய் வாய்த்த 
வழித்துணையாம் மழபாடி வயிரத் தூணே ! 

யென்றென்றே நானரற்றி நைகின்றேனே " , 


தஞ்சாவூர் , 


இங்ஙனம் , 
பண்டித வித்துவான் . 
இராம . கோவிந்தசாமி பிள்ளை , 

தமிழ் நூலாராய்ச்சியாளர் . 


26-12-62 . 


- 


திருச்சிற்றம்பலம் 


ஞானசாரம் 
( மூலமும் உரையும் ) 


கணபதி வணக்கம் 


ஒருமைவெண் கோட்டுக் கன்றை 

யோரிரு கன்னக் குன்றைச் 
சொரியுமும் மதத்து நால்வாய் 

ஐங்கரத் தும்பி தன்னை 
யருவிகண் ணாறு மேழை 

யன்பருக் கன்றி யெட்டாத் 
திருவடி தவஞ்சே ரின்பத் 

தெய்துவான் சிந்தை செய்வாம் . 


( இ - ள் . ) ஒரு வெண்மை நிறம் பொருந்திய தந்தத்தை 
யுடையவனை , ஒப்பற்ற இரண்டு காதுகளையுடை. ப 
மலையை , 

விடாது பொழிகின்ற மூன்று மதங்களையும் , 
தொங்குகின்ற வாயையும் , ஐந்து கைகளையும் உடைய 
யானையாகிய விநாயகக் கட புளை , 

கண்களினின்றும் 
அருவிபோல் நீர் சொரியும் ஏழையாகிய அன்பருக்கல்லாமல் 
எட்டமுடியாத 

திருவடிப் பேறுறுந்தவமாகிய தொண்டி 
னால் பெறும் பேரின்ப முத்தியினையடையும்படி சிந்தை 
யில் வைத்துத் தியானித்து வழிபாடு புரிவோம் . இப் 
பாடல் எண்ணலங்காரமாம் . ஒன்று , இரண்டு , மூன்று 
முதல் பத்து வரையில் குறிக்கப்பெற்றுள்ளது காண்க . 
யானை முகக் கடவுள் பிரணவமாகிய ஓங்காரத்தொருவன் 
என்பது குறிக்கப் பெறுகின்றது . திருவடி தவம் - தொண்டு 
( ஒன்பது ) கன்னம் - கர்னம் ( காது ). 


» -1 


2 


நடராசப்பெருமான் 


அஞ்செழுத் துண்மை யான 

அம்பலந் தன்னின் மூலத் 
துஞ்சிருள் கிழிய நின்று 

தோந்தோமென் றம்மை காணக் 
குஞ்சித நடனஞ் செய்யுங் 

குருமலர்ப் பதமுட் கொண்டு 
வஞ்சக மலங்க ணீங்க 

வழுத்திமுன் வணங்க லுற்றாம் . 


2 


( இ - ள் . ) பஞ்சாக்கர வடிவமான பொன் சபையின் கண் 
மூலமலமாகிய ஆணவ மல இருள் ஓட்டெடுப்ப , நிலை 
பெறத் தோம்தோம் தொந்தோம் என்று கருணை வடிவா 
கிய சிவகாமசுந்தரியம்மையார் கண்டு களிப்ப , குஞ்சித 
நடனமாகிய ஆனந்தக் கூத்தாடும் அழகிய செவந்த 
தாமரை மலர் போலும் திருவடிகளை மனதிற்கொண்டு 
வஞ்சகமாகிய அழுக்குகள் ஒழியும்படி 

ஒழியும்படி வாழ்த்து தலைச் 
செய்து காயத்தினால் வணங்குதலைப் புரிவோம் என்றபடி 
சிவதாண்டவ வகை ( 108 ) நூற்றெட்டார் . குஞ்சிதபாதம் 
தூக்கி வளைந்த திருவடி . உட்கொண்டு வழுத்து வணங்கு 
வது - முக்கரணங்களாலும் வழிபடலைக் குறிக்கும் . மனம் 
வாக்குக் காயமென்பன முக்கரணங்களாம் . 


சிவகாமசுந்தரியம்மை 


ஆடகப் பொதுவி னின்றே 

யரும்பொருள் நடிக்கு மின்ப 
நாடகச் சான்ற தாய 

ஞான நா பகிதன் செம்சொற் 
சூடகக் கரமும் அன்புந் 

தொலைவிலா நகையுஞ் செய்ய 
பாடகப் பதமும் போற்றிப் 

பவத்துய ரகற்ற லுற்றாம் . 


3 


( இ - ன் ) ஆடகமாகிய பொற்சபையில் நின்று அரிய 
மெய்ப்பொருளாகிய சிவபெருமான் ஆடுகின்ற பேரின்பக் 
கூத்தினுக்குச் சாட்சியாகிய ஞானாம்பிகை (சிவகாமசுந்தரி ) 
யினுடைய செவந்த பொன் வளையலணிந்த கைகளையும் 
உயிர்களிடத்து வைத்துள்ள தயையையும் , அழிவற்ற புன் 
சிரிப்பையும் செவந்த சிலம்பணிந்த சேவடிகளையும் 
போற்றுதல் புரிந்து பிறவிப் பெரும்பிணியாகிய துன்பத் 
தைப் போக்கலை அடைந்தோம் . 


நால்வர் துதி 


அந்தமில் சிவனைக் காட்டி 

யழுமிறை சரணம் போற்றி 
வெந்தநீற் றறையை வென்ற 

வித்தகன் பதங்கள் போற்றி 
யெந்தையை யிருகாற் றூது 

போக்கினன் இருதாள் போற்றி 
யுந்திடும் விழிதீர் வாத 

வூரனற் பாதம் போற்றி . 


4 


( இ - ள் ) அந்தமில்லாத சிவபெருமானைத் தோடுடைய 
சிவன் எனச் சுட்டிக்காட்டி அம்மையப்பாவென அழுகின்ற 
திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடி போற்றி , வெந்த 
சுண்ணாம்பு அறையினை மாசில் வீணையும் மாலை மதிய 
றும் எனத் தோத்தரித்துக் குளிர்வித்து வெற்றியுற்ற 
வித்தகனாகிய திருநாவுக்கரசரின் சேவடிகள் போற்றி 
எமது பரமகருணா நிதியாகிய தியாகராசப்பெருமானைப் 
பரவை நாச்சியா ரிட . த்து ஊடல் தீர இரவினில் இருமுறை 
தூது செல்லும்படி செய்தவராகிய திருநாவலூரர்தம் இரு 
திருவடிட்ெகும் வணக்கம் 

உரித்தாகுக . 

சொரியும் 
கண்ணீரையுடைய ( அழுதடியடைந்த ) திருவாதவூராளி 
யாகிய (மாணிக்கவாசகப் பெருமான் மலரடிகட்கு வணக்க 
முரித்தாகுக என்பதாம் . 


4 


நாயன்மார் துதி 


சீரருள் பெருகு மூண்மைத் 

திருத்தொண்டத் தொகையி னுள்ளோர் 
ஆரருட் பாதம் போற்றி 

யவர் திருத் தொண்டு தன்னைப் 
பேரருளதனாற் றந்தோன் 

பிணைமலர்ப் பாதம் போற்றி 
சோர்வறச் சிவன்பா லன்பாந் 

தொண்டர் தம் பதங்கள் போற்றி 


5 


( இ - ள் ) சிறந்த கருணைப் பெருக்கமுடைய மெய்மைத் 
திருத்தொண்டத்தொகையின் உள்ளவராகிய குருலிங்க 
சங்கபத்தி செய்த நாயன்மார்க்ளுடைய நிறைந்த அருட்டிரு 
வடிகட்கு வணக்கம் . 

அந்நாயன்மார்களுடைய திருத் 
தொண்டின் சிறப்பினை மிக்க கருணையினாற் றந்தவனா 
கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இருதிருவடிகட்கும் 
வணக்கம் , தளர்வின்றிச் சிவபெருமான் திருவடிக்கே 
பதித்த அன்பு கொண்ட அடியவர் தம் திருவடிகள் போற்றி , 


நூற்பெயர் 


மிக்கவே தாந்த சைவ 

மெய்ப்பொருட் பயனாய் மூவர் 
தொக்கசெந் தமிழ்சேர் வாய்மை 

சுருக்கமாய் வாத வூரர் 
உக்கு நின் றோது முண்மைக் 

குரியதா லிந்த நூற்குத் 
தக்கபே ருரைக்கில் ஞான 

சாரமாம் பேர தாமே . 


8 


( இ - ள் ) மேம்பட்ட வேதாந்தமே தெளிந்த சைவ 
விழுப்பொருட் பயனாய் மூவரும் சிவனருட் பொலிவு 
கொண்ட ஒரு சேர அருளிச் செய்த , செந்தமிழ்த் தேவாரத் 


5 


திருமுறைகளிலுள்ள உண்மைகளின் சுருக்கமாய் , மாணிக்க 
வாசகர் அறிவாற் 

சிவனேயாகி அழுது நின்றோதும் 
ஞானத்திற்குரிய காரணத்தினால் இந்த நூலினுக்குத் 
தகுதியுடைய பேரொன்று பேசப் புகில் ஞானசாரம் என்று 
பெயருடையதாகும் . 


அவையடக்கம் 


தம்பர மற்று நிற்போர் 

தம்மிழப் பதனில் வாய்க்குஞ் 
செம்பொருளதனை நூலாற் 

செய்ய நான் றுணிந்த செய்தி 
யும்பரின் மீதே கட்டி 

யுணர்வறு குதலைச் சொல்லால் 
அம்புலி வேண்டி நின்றே 

யழுமழத் தன்மை போலும். 


7 


( இ - ள் ) தம்முடைய வசமிழந்து நிற்குஞ் சிவஞானிகள் 
தம்மை யிழந்து சிவபரமாயவழித் தலைப்படுஞ் செம்பொரு 
ளாகிய பேரின்ப நிலையினை , பாசஞான , பசுஞானமன்றிப் 
பதி ஞானத்தினாலறியப்படும் . பொருளே செம்பொ 

ரு 
ளாம் . உணர்ந்தார்க்கும் உணர்வரிய பொருள் (உலகெலா 
முணர்ந்தோதற்கரிய பொருள் ) நூலினால் ( செப்ப ) செய்ய 

உறுதி கொண்ட செய்கை எங்ஙனமெனில் , விண் 
ணிடத்தே சுட்டிக்காட்டி அறிவற்ற மழலை மொழிசுளால் 
சந்திரனை விரும்பி நின்று அழுகின்ற இளமைத் தன்மை 
யினை யொக்கும் என்பதாம் . பேதமைத் தன்மைத்தாம் 
என்பதனால் அவையினை யடக்குமதாயிற்றாம் ; 


நான் 


நூல் 


பொய்வகைக் சாரு வாகன் 

புகழ்ச்சிவாத் துவிதி யீறாய் 
உய்பொரு ளிதுவென் றெண்ணி 

யின்றள வுரை வொண்ணா 


6 


மெய்தரு பொருளா யின்ப 

வீட்டில்வே தாந்த மாருஞ் 
சைவவத் துவிதந் தன்னைத் 

தமிழினாற் சாற்ற லுற்றாம் . 


8 


( இ - ள் ) பொய்வகையான சாருவா கமதம் உலோ காய 
தமதம் முதல் சிவாத்துவிதி இறுதியாக உள்ளவை , உய்யும் 
பொருள் இது என்று ஆய்ந்து இன்றளவும் அறிந்தறிய 
முடியாத உண்மைதரும் பொருளாய்ப் பேரின்ப முத்தியில் 
வேதாந்தமே தெளிந்த சைவவிழுப்பொருளாய் விளங்குஞ் 

அத்துவிதந்தன்னை வேத ஆகமங்கள் துணிந்த 
பொருளைத் தமிழ் மொழியாற் சாற்றத்தொடங்கினோம் . 
( என்றவாறு ) சமய பேதங்கள் அகம் , புறம் . அகப்புறம் 
புறப்புறச் சமயமென நான்காய் ஒவ்வொன்றும் அவ்வாறு 
உட்பிரிவுகளையுடையது . 


சைவ 


சாருவாகமாவது : இம்மதத்தாபகனாகிய சார்வாகன் 
அவந்திதேசத்தில் , சங்கோத்தரா சேத்திரத்தில் , உதிட்டிர 
சகம் ( 661 ) ல் பிறந்து இதே சகம் 727 ல் இறந்தான் . இப் 
பெயர்கொண்ட அரக்கன் ஒருவன் மதவி . யமாய்த் தரும் 
ராசனுடன் பேசி வதைக்கப்பட்டான் என்று பாரதம் 
சாந்தி பருவத்திற் கூறப்பட்டிருக்கின்றது . மதசித்தாந்தம் 
இது நாத்திக மதம் கடவுளுக்கு மோட்சா திகாரமில்லை 
எனவும் உலகத்திலுள்ள 

வரையில் சுகமாய்ச் சீவிக்க 
வேண்டும் எனவும் , மரணமே மோட்சம் எனவும் வேறு 
பிறப்பில்லை பரலோக சுகமில்லை எனவும் , 

ஆகாயம் 
நீங்கலாகத் தத்துவம் நான்கு எனவும் , 

இந்த நான்கு 
தத்துவச் சமுதாயமே தேகமெனவும் , 

இவற்றாலாகிய 
இந்திரியச் சமுதாயமே ஆன்மா எனவும் இவ்விந்திரிய 
நாசமே மரணமெனவும் கூறுவர் . 

இம்மதத்தவருக்குப் 
பிருகற்பதி சூத்திரம் - பிரமாணம் . பிரமரணம் பிரத்தி 
யக்கமே தவிர வேறு பிரமாணங் 

கிடையாதென்பர் 
இவர்கட்கு இம்மையில் அரிவையருடனும் மற்றைச் சுகங் 


7 


களுடனும் கூடியிருத்தலே சுகம் , ஆனந்தா நுபவம் இல்லாத 
வியாதி முதலிய துன்பங்களே நரகம் எனவும் கூறுவர் . 


பரசிவன் பரையாற் பாய 

குடிலையி ாைதந் தோன்றி 
விரவிய நாதந் தன்னில் 

விந்துவாய் விந்து தன்னில் 
மருவுசா தாக்கிய மாகி 

மன்னுசா தாக்கியத்தின் 
உரவிடு மகேச மாய்ப்பின் 

னுருத்திர மதனி லுண்டாம் . 


9 


யில் 


• ள் . ) பரமசிவன் பராசத்தியால் பரவிய குடிலை 

நாததத்துவந் தோன்றிக் கலந்த நாததத்துவத்தில் 
விந்துவாகி விந்து தத்துவத்தில் பொருந்திய சாதாச்கிய 
தத்துவமாகி , நிலை பெற்ற 

சாதாக்கிய 

தத்துவத்தில் 
நிலை பொருந்திய மகேசமாகிப் பின் உருத்திரம் அதனிற் 
றோன்றும் ( எ - று . ) 


1 


சொன்ன முன் விந்து தன்னிற் 

சூக்குமா திகளோர் நான்கும் 
வன்னமோ ரைம்பத் தொன்று 

மந்திர மேழு கோடி 
யுன்னிடு நூல்க டானும் 

உற்பவித் தசுத்த மாயை 
தன்னிலே யனந்தர் தம்பாற் 

றுடிகலை நியதி சாதம் . 


10 


( இ - ள் ) கூறப்பட்ட விந்து தத்துவத்தில் சூக்குமை 
பைசந்தி , மத்திமை . வைகரி 

என்னும் எழுத்துக்கள் 
ஐம்பத்தொன்றும் , சத்தகோடி மகா மந்திரங்களும் கருதப் 
படும் நூல்களும் தோன்றி அசுத்த மாயையினிடத்து 
அனந்தரிடத்தில் துடி . கலை , நியதி , சாதம் உண்டாம் , 


8 


சாதமாங் கலையில் வித்தை 

வித்தையி லராகஞ் சாரும் 
ஓதிய கலையி வந்த 

வுருத்திர ரருளி னாலே 
தீதிலா மூல மான 

பகுதிமுக் குணஞ்செனித்தங் 
காதிய வியத்தந் தன்னிற் 

சித்தநற் புத்தி யாயே . 


( இ - ள் ) சாதமாங் கலை யெனும் தத்துவத்தில் வித்தை 
யும் . வித்தையில் இராகமும் சாரும் , ஓதிய கலையெனுந் 
தத்துவத்தில் உருத்திரர் அருளினால் குற்றமில்லா மூலப் 
பிரகிருதி ( மூலப் பகுதி ) சாத்துவித , இராசத . தாமதமா 

கிய 
முக்குணங்கள் உதித்து ஆதியாகிய அவ்லியத்தந்தன்னில் 
சித்தமும் புத்தியும் உண்டாகும் . 


எய்திய புத்தி யின்க 

ணாங்கார மாங்கா ரந்தான் 
றைசத மென்றுஞ் சாற்றும் 

வைகரி யென்றும் பின்னர்ப் 
பெய்த தாதி யென்றும் 

பேசுமாங் கார மூன்றிற் 
றைசதந் தருமுன் சாத்து 

விதமனஞ் சோத்தி ராதி . 


12 


( இ - ள் ) எய்திய புத்தி தத்துவத்தில் ஆங்காரத் 
தோன்றும் . அவ்வாங்காரமானது தைசதம் , 

வைகரி 
பூதாதி யென்றும் மூவகைப்படும் . பேசப்பட்ட ஆங்கார 
மூன்றில் தைசத ஆங்காரத்தில் , சாத்துவிதம் , மனம் , 
சோத்திராதி ஐந்தும் உண்டாம் . 


9 


காறும்வை கரியாங் காரத் 

திராசத குணத்தைக் கொள்ளும் 
மாறில்வாக் காதி யைந்தும் 

வந்துபூ தாதி தன்னில் 
ஈறில்தா மதகு ணத்தை 

யெய்துசத் தாதி தோன்றித் 
தேறுசத் தாதி யைந்திற் 

செனித்தவை யினிச்சொல் கின்றோம் , 


13 


( இ - ள் ) கூறப்பட்ட வைகரியங்காரத்தில் இராசத 
குணத்தைக் கொள்ளுமாம் , மாறுபாடில்லா வாக்காதி 
ஐந்தும் தோன்றி ( தொழிற்பொறி ), பூதாதி ( மண் , நீர் , தீ 
வளி , விண் ) கள் உதித்து அந்தமில்லாத தாமத குணத்தை 
யடைகின்ற சத்தா திகள் உண்டாகி 

( சத்தம் , பரிசம் 
உருவம் , இரதம் , கந்தம் என்பன) . தெளிந்துள்ள சத்தாதி 

சூக்கும பூதங்களில் உண்டாகியவற்றை 
பொழுது சொல்கின்றோம் . 

இலை தன் மாத்திரை , 
( நுண் பூதம் ) 


களாக 


மருவிய சத்தந் தன்னில் 

வானமுன் வந்து வாயுப் 
பரிசமீ தினிலுண் டாகிப் 

பாவக முருவத் தாகி 
யிர தமீ தினிலப் புண்டாய் 

இருநிலங் கந்தத் தாகி 
விரவிய தோற்றம் போல 

வொடுக்கமும் விளம்ப லுற்றாம் . 
( இ - ள் ) பொருந்திய சத்த தன் மாத்திரையில் 
ஆகாயந் தோன்றி வாயு பரிசமீதினில் உதித்து , உருவினில் 
தீத்தோன்றி , இரதத்தினில் அப்புண்டாகி . கந்தத்தில் இரு 
நிலந்தோன்றிக் கலந்த தோற்றம் போல , 


ஒடுங்கிப் 


ரூ .2 


10 


இவை , பருப் 


போ தலையும் சொல்லத் தொடங்குவாம் . 
பூதம் (துலபூதம் ) எனப்படும் . 


மண் மணத் தொடுங்கு மப்பு 

விரதத்தி லொடுங்குந் தேயு 
வெண்ணுரூ பத்தி லேயும் 

வாயுவும் பரிசத் தெய்தும் 
விண்ணொலி யதனின் மேவும் 

மேவுசத் தாதி யைந்தும் 
நண்ணுபூ தாதியான 

வாங்காரந் தன்னி னண்ணும் . 


15 


( இ - ள் ) மண் மணத்திலும் , அப்பு ( நீர் ) இரதத்திலும் 
தீ மதிக்கத்தக்க உருவத்திலும் , வாயு பரிசத்திலும் , விண் 
ஒலியிலும் ஒடுங்கப்பெறும் , சத்த பரிச ரூப இரத கந்தங் 
களைந்தும் பூதா தியாகிய ஆங்காரத்தை 

யடையும் 


என்றபடி . 


உற்றரா சதகு ணத்தை 

யுடையவாக் காதி யைந்தும் 
மற்றவை கரியாங் காரந் 

தன்னிலே மன்னு முன்னர்ச் 
சொற்ற சோத் திராதி யஞ்சத் 

துவிதநற் குணத்தை முற்றப் 
பற்றுதா மதமு முற்றை 

சதத்தினிற் பதியு மன்றே . 


16 


( இ - ள் . ) 

பொருந்திய இராசத குணத்தையுடைய 
வாக்கு , பாதம் பாணி . பாயு , உபத்தம் ஆகிய கர்மேந்திரிய 
மைந்தும் ஏனைய வைகரியாங்காரத்தினில் நிலைபெற்று 
ஒடுங்கும் . முன்னர்ச் சொல்லப்பட்ட சோத்திரம் முதலிய 
வைந்தும் அத்துவிதமாகிய சத்துவ குணத்தை முற்றப் 
பற்றும் . தாமதமும் முன்னர்க் கூறப்பட்ட தைச தத்தினிற் 
பதியும் ( மறையும் ) அன்றே - அசைநிலையாம் . 


மன்னுமாங் கார மூன்றின் 

வகுப்பேவந் தொன்றாய்ப் புத்தி 
தன்னிலே யொடுங்கு மந்தப் 

புத்திசித் தத்திற் சாரும் 
முன்னுமச் சித்த மைவி 

யத்தத்தி லொடுங்கும் பின்னும் 
பன்னுமவ் வியத்த மான 

பகுதியின் றொகுதி சொல்லாம் , 


17 


தானே 


( இ - ள் ) நிலைபெற்ற ஆங்காரமூன்றின் வகுப்புத் 
ஏகமாகி 

புத்திர தத்துவத்திலே யொடுங்கும் . 
அந்தப் புத்தியானது சித்த தத்துவத்தின் கண் ஒடுங்கிடும் . 
முற்பட்ட அச்சித்தமானது , அவ்வியத்த மெனப்படும் மூலப் 
பகுதியில் ஒடுங்கும் , கலைஞர்களால் வியந்தோதப்பெற்ற 
மூலப்பகுதியின் தொகுதியினைக் கூறுவாம் . 


பஞ்சவிஞ் சதிக ளாய 

வியத்தமாம் பகுதி தானும் 
விஞ்சிய ராகந் தானும் 

வித்தையு மாக மூன்றும் 
எஞ்சிடு ( கலை ) யி லெய்து 

மிக்கலை நியதி காலஞ் 
துஞ்சிடு மாயை தன்னிற் 

சுத்தத்தி லொடுக்கஞ் சொல்வாம் . 


18 


( இ - ள் ) பஞ்சவிஞ்சதிகளாகிய பகுதியும் இராகமும் 
வித்தையும் ஆகிய மூன்றும் எஞ்சியிரா நின்ற கலையில் 
ஒடுங்கிடும் . இக்கலையும் , நியதியும் , காலமும் மாயையில் 
ஒடுங்கிடும் . சுத்தமென்பது சுத்தமாயையாம் , பஞ்சவிம்சதி 
இருபத்தைந்து . 

அவை நுண்பூதம் 5 , பருப்பூதம் 5 
தொழிற் பொறிகள் 5. அறிவுப்பொறி 5 , அந்தக்கரணம் 4 
மான் 1 ஆக இருபத்தைந்தும் மூலப்பிர கிருதியாம் . 


12 


பொருவரு நூல்கள் போற்றும் 

மனுவெழு கோடி மிக்க 
வருணமோ ரைம்பத் தொன்று 

நால்வகை வாக்கு முன்னர்ப் 
பருணமித் தெழுந்த விந்துத் 

தன்னிலே பதியும் வித்தை 
தருமகே சத்தி லெய்தும் 

மகேசமுஞ் சதாசி வத்தாம் . 


19 


( இ - ள் ) உவமை பில்லாத முதனூல்களாகிய வேத 
சிவாகமங்கள் துதிக்கும் சப்தகோடி 

மகாமந்திரங்கள் , 
மேம்பட்ட ஐம்பத்தோர் அக்கரங்கள் , நால்வகை வாக்குக 
ளிடத்து ( அவை -- சூக்குமை , பைசந்தி வைகரி , வைந்தவம் 
என்பன ) உருத்திரிந்து தோன்றி விந்துவனிடத்திலே பதி 
யும் ( தங்கும் ) வித்தை , மகேசத்தில் ஒடுங்கும் மகேசமும் 
சதாசிவத்தில் அயிக்கியமாம் . 


ஆதியாஞ் சதாசி வந்தான் 

விந்துவி லடங்கும் விந்து 
நாதமீ தொடுக்கும் நாதங் 

குடிலைதா னென்று நல்லோர் 
ஒதுமா மாயை தன்பா 

வொடுங்குமிவ் விரண்டு மீசன் 
தீதறு கிரியா சத்தி 

தன்னிலே சேரு மன்றே . 


29 


( இ - ள் ) ஆதியாகிய சதாசிவமானது . விந்து தத்து 
வத்தினிலடங்கிடும் . விந்துவானது நாதத்தினிடம் பொருந்தி 
யிடும் , நாதங்குடிலையினிடத்து ஒடுங்கிடும் . குடிலையானது 
சுத்த மாயையினில் ஒடுங்கும் . 
சர்வேசுவரனாகிய சிவபெருமானுடைய 

கிரியாசத்தியி 
லொடுங்கும் . அன்றே அசை நிலைகள் . 


நாதமும் 


குடிலையும் 


13 


செப்பிய திரிகை யிச்சை 

ஞானமெய்ப் பரைவிற் சேரும் 
அப்பரை பரத்தொ டுங்கும் 

ஆக்கமு மழிவு மில்லை 
யிப்படி யொடுக்கந் தோற்ற 

மிருந்தவா கண்டா யாகிற் 
றப்பிலா விச்சா ஞானக் 

கிரிகையின் தன்மை கேளாய் . 


( இ - ள் ) சொல்லப்பட்ட கிரியாசத்தியும் , இச்சா 
சத்தியும் , ஞானசத்தியும் ஆகிய மூவகைச் சத்திகளும் பரை 
(பராசத்தியிற் சேரும் . அப்பரையானது பரம்பொருளா 
கிய பரசிவத்து ஒடுங்கும் . ஈண்டுத் தோற்றக் கேடுகளின்று 
இங்ஙனமாகத் தோற்றமும் ஒடுக்கமும் இருந்த தன்மை 
யினை நன்கு ஆராய்ந்தாய் ஆனால் , தவறு இல்லா, இச்சை 
ஞானக்கிரியைகளினுடைய 

இயல்பை 

(பண்பினைக் 


கேட்பாயாக . 


சாற்றிய பரசி வன்றன் 

பராசத்தி தன்னின் முன்னே 
தோற்றிய விச்சா ஞானத் 

தொழிலொரு மூன்று மான்மா 
மாற்றரு மிச்சா ஞானக் 

கிரிகையை யெழுப்பும் மன்னித் 
தோற்றமி லிச்சா ஞானச் 

செய்தியுன் செய்தி யாமே 


22 


பரசிவன் 


( இ - ள் ) கூறப்பட்ட 

றன் பராசத்தியின் 
சந்நிதியில் உண்டாக்கப்பட்ட இச்சையும் , அறிவும் , தொழி 
லும் ஆகிய மூன்றும் உயிர்களால் மாற்றமுடியாத இச்சா 
சத்தியையும் , 

ஞானசத்தியையும் . கிரியா சத்தியையும் 
எழுப்பிடும் . நிலைத்துத் தெளிவில்லாத இச்சை ஞானத் 
தொழில்கள் . மானவக ! 

இவை நினது தொழிலாம் 
( செயலாம் ) , 


14 


சொல் விய விச்சா ஞானக் 

கிரிகையுன் சொரூபமாக்கி 
எல்லையில் போக மாய 

இந்திய விடயத் தீசன் 
புல்லிய கறங்கு கொள்ளி 

வட்ட மே போன டிப்பித் 
தொல்லையி லுனையு ணர்த்து 

முறைமையை யுரைக்க லுற்றாம் . 


23 


( இ - ள் ) சொல்லப்பட்ட முச்சத்திகளும் உனது வடி 
வினைத் தோற்றுவித்து அளவற்ற போகமாகிய பொறி 
புலன்களில் சிவபெருமான் பொருந்திய கொள்ளிவட்டமும் 
காற்றாடியும் 

போல நடிப்பித்து ( கூத்தாட்டுவித்து ) 
விரைவினில் உன்னை யுணர்த்துவிக்கின்ற கிரமத்தை ( வரன் 
முறை உரைக்கத் தொடங்குகின்றோம் . 


வாகனம் வாயுத் தீநீர் 

மண்ணெனும் பூத மைந்தின் 
மேனிகழ் செவித்தோல் கண்ணா 

நாசியின் விடய மாகத் 
தானுறு கின்ற சத்தப் 

பரிசரூ பிரத கெந்தம் 
ஊனமில் வாக்குப் பாதம் 

பாணிபா யுருவு பத்தம் . 


24 


( இ - ள் ) ஆகாயம் , வாயு , தீ , நீர் , மண் எனப்படும் 
பூத மைந்தினிடத்தும் நிகழ்கின்ற முறையே செவியும் 
தோலும் , கண்ணும் , நாவும் , மூக்கும் ஆகிய பொறிகட்குப் 
புலப்படுகின்ற சத்தமும் பரிசமும் . உருவமும் , இர தமும் 
கந்தமும் குற்றமற்ற வாக்கும் . பாதமும் , பாணியும் 
பாயவும் , உபத்தமும் . 


மேல்சொலல் கெமன தான 

விசர்க்கமானந்த மானச் 
சாலும் வாக் காதி தன்னைச் 

சாருமை விடயம் பின்னர் 
ஏலுமா னதமே புத்தி 

யெண்ணுமாங் காரம் சித்தம் 
நாலுமற் றிவைகள் போக்கிய 

காண்டமாய் நண்ணு மன்றே , 


25 


• மாகச் 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட தொழிற்பொறியிட 

சொல்லல் , நடத்தல் , கொடுத்தல் , கழித்தல் 
ஆனந்தமாகிய கர்மேந்திரியங்களும் , பொருந்திய மனமும் 
புத்தியும் ஆங்காரமும் , சித்தமும் ஆகிய நான் தம் ஆகிய 
இருபத்து நான்கும் போக்கிய காண்டமாய்ப் பொருந்தும், 
( அடையும் ) 


அனைத்தினும் பற்றி நிற்றல் 

நிச்சயம் எழும்பல் ஐயம் 
தனனச்செயு மனாதி நாலுஞ் 

சார்புல னைந்தும் பூதம் 
எனச் சொல்வ தைஞ்சு ஞானேந் 

திரியமைஞ் சஞ்ச தென்பார் 
வினைத்தவாக் காதி பாக 

விளம்பிரு பத்து நாலும் , 


25 


( இ - ள் ) எல்லாவற்றிலும் பற்றி நிற்றலும் , நிச்சயம் 
புரிதலும் , எழும்பலும் , சந்தேகந்தனைச்செயலும் ஆகிய 
மனம் புத்தி ஆங்காரம் சித்தமாகிய நான்கும் , புலனைந்தும் 
பூதமைந்தும் , ஞானேந்திரியம் ஐந்தும் வினைவயத்தாகிய 
வாக்குமுதலாக விளம்பப்பட்ட இருபத்து நான்குமாம் 
இவை ( ஆன்ம தத்துவங்களாம் ). 


16 


இங்கிதற் கான்ம தத்துவ 

மென்றும் பேர் இதற்கு மேலாம் 
தங்கிய கால மோடு 

நியதிசார் வித்தை பின்னர்ப் 
பொங்கிய கலைய ராகம் 

புருடனோ டுற்ற மாயை 
யங்கவை யேழும் போகக் 

காண்டமென் றறைவ ரன்றே 


27 


( இ - ள் ) இந்த இருபத்து நான்கு தத்துவங்களும் 
ஆன்ம தத்துவமென்று பெயராம் . இவற்றிற்கு மேலாகித் 
தங்கிப் பொருந்திய காலம் . நியதி , 

சுலை . 

வித்தை 
அராகம் , புருடன் , மாயை என்பன ஏழும் போககாண்ட 
மென்று கூறுவர் . 


காலமு மூன்றாய் மூன்றுங் 

கழிதரு காலம் பின்னர் 
ஏலவே நிகழுங் காலம் 

எதிர்வரு கால மென்பர் 
சாலுநற் பலன்க ளெல்லை 

சார்தொறும் புதுமை மூன் றிற் 
சீலநிச் சயமே பண்ணும் 

நியதியின் செய்தி தானே . 


28 


( இ - ள் ) காலம் மூன்றாய் , அம்மூன்றும் இறப்பும் 
நிகழ்வும் , எதிர்வும் எனப்படும் , நிறையும் நற்பலன்களின் 
வரம்பு ( முடிவு ) புதுமை மூன்றின் கண்ணும் சீலத்தை 
நிச்சயம் பண்ணுதலே நியதி தத்துவத்தின் செயலாம் . 
தான் ஏ அசை நிலைகள் . 


ஆணவஞ் சிறிதே நீக்கி 

யருங்கலை கிரிகை யாக்கும் 
பேணிய வித்தை ஞானம் 

பெருக்கிடு மராக மிச்சை 


17 


29 


நீணுதல் பண்ணும் பஞ்ச 

விடயமா நிலைமை தோறும் 
காணுதல் முந்தி நிற்றல் 

கருதிடிற் புருட னாமே . 
( இ - ள் ) அரிய கலையாகிய தத்துவமானது ஆன்மா 
வைப் பற்றிய ஆணவ மலத்தை ஏகதேசத்தில் நீக்கி கிரியா 
சத்தியைத் தோற்றுவிக்கும் . பேணப்பட்ட வித்தையானது 
ஞானசத்தியை விளக்கும் . அராக தத்துவமானது இச்சை 
யெனுஞ் சத்தியை நீண்டிடச் செய்யும் புருடன் ( மாயையி 
னின்று தோன்றிய கலை , வித்தை, அராகம் என்பன . 
ஆன்மாவின் , கிரியை , ஞானம் , இச்சை என்பனவற்றை 
விளக்கியபோது ) காலம் நியதிகளுட்படப் பஞ்ச கஞ்சுக 
முடையதாய் அநித இச்சை முதலிய மூன்றையும் ஏசதேசத் 
தில் மருவி ( கண்டு ) போகத்தின் உண்முகமாய் நிற்றலைச் 
செய்வது . பஞ்சவிடயம் -- நியதிகாலம் , இராகம் , வித்தை 
கலை , அசை என்பன . இதனைப் பஞ்சகஞ் சுகம் என்பது 
வழக்கு . 


மாயை தான் விடயந் தன்னில் 

அறிவினை மயக்கி நிற்கும் 
மேயவிவ் வசுத்தா சுத்த 

வித்தியா தத்து வத்தோ ( டு ) 
ஆயதத் துவமுப் பத்தொ 

றதற்குமே லவத்தை யீசன் 
தூயசா தாக்கியம் விந்து 

நா தநற் சுத்த மைந்தே . 


ன் 


30 


( இ - ள் ) மாயையானது விடயத்தினிடத்து அறிவினை 
மயக்கி நிற்பதாம் . பொருந்திய இம்மாயையானது . சுத்த 
மெனவும் , அசுத்தமெனவும் இருவகைத்தாம் . சுத்த மாயை 
உண்முகமாகவும் , அசுத்த மாயை அதோ முகமாகவும் இருக் 

அசுத்தமாயை வித்தியா தத்துவத்துடன் ஆகிய 
முப்பத்து ஒன்றுடன் கூடியிருப்பது . சுத்தமாயை ; 
சாதாக்கியம் , , 

விந்து . நாதம் , சத்திசிவம் , சிவதத்துவம் 


கும் . 


துய 


» -3 


18 


ஆகச் சேர்ந்த 
சத்தி தத்துவம் , சாதாக்கிய தத்துவம் , விந்து நாதம் இவ் 
வைந்தும் ஆம் (சிவதத்துவம் , சத்திதத்துவம் , சாதாக்கியம் 
ஈசுர தத்துவம் . சுத்தவித்தியா தத்துவம் என்பனவும் ஆம் ) 

ஞான நற் கிரிகை தன்னை 

வகுத்ததில் ஞான மேறில் 
ஊனமில் வித்தை யாகும் 

ஒன் றிய ஞான மன்றி 
மேனிகழ் கிரிகை யேறின் 

மகேசமாம் விளம்பி ரண்டும் 
தானவை யொத்தல் சாதாக் 
கியமெனச் சாற்று நூலே 

31 
( இ - ள் ) ஞானசத்தி கிரியாசத்தியை வகுத்து , அதனி 
டத்து ஞானமானது ஊர்ந்திடில் குற்றமற்ற வித்தையாகும் . 
பொருந்திய ஞானமல்லாமல் 

கிரியாசத்தி 

ஊர்ந்திடில் 
மகோதத்துவமாம் , சொல்லப்பட்ட ஞானமுங் கிரியையும் 
தர்மில் அவை சமமாக ஒத்தல் சாதாக்கியமாம் என நூல் 
கள் நுவன்றிடும் ஆம் என்க . 

( வி - ரை ) சிவதத்துவம் ஞானமாயும் , சத்திதத்துவம் 
கிரியையாயும் , இவை , தனித்தனி வியாபரிக்குங்கால் உள்ள 
நிலையாம் . சாதாக்கிய தத்துவம் ஞானமும் கிரியையும் 
ஒத்ததாயும் , ஏறிக்குறைந்தும் வியாபரிக்குங்கால் 
தத்துவம் கிரியை ஏறி , ஞானம் குறைந்தும் , சுத்தவித்தியா 
தத்துவம் ஞானம் ஏறிக் கிரியை குறைந்தும் நிற்கும் 
ஆகவே சிவதத்துவம் ஐந்தும் , வித்தியாதத்துவம் ஏழும் , 
ஆன்ம தத்துவம் இருபத்து நான்கும் 
முப்பத்தாறு தத்துவங்களும் , பொதுவும் , சிறப்பும் , 
பொதுச்சிறப்பும் என மூவகைத்து , 


ஈசுவர 


மெய்யருண் முகிழ்ப்பு விந்து 

மேவிடுஞ் செலவு நாதம் 
ஐவகை பாகு மிக்கோர் 

அறிசிவ தத்து வங்கள் 


19 


மெய்வகை யிவைக ளைந்தும் 

பிரேரகாண்டமதா மாக 
உய்வகை முப்பத் தாறிங் 

கென்பர் நூ லுணர்ந்து ளோரே . 


32 


( இ - ள் ) அறிவின் மேம்பட்டோர் அறிந்த சிவதத்து 
வங்கள் ஐந்தாகும் ( அவை மெய்யருள் முகிழ்ப்பு , விந்து 
மேவிடுஞ்செலவு , நா தமாம் ) மெய்வகையாகிய இவைகள் 
ஐந்தும் பிரேரகாண்டமதாகும் . இவைகளே மற்றவைக 
ளைத் தொழிற்படுத்துகையினாலே 

பிரேரகாண்ட 
மென்றது பிரேரித்தல் செலுத்துதல் ஆக உய்யும் விதம் 
முப்பத்தாறாம் என்று நூலுணர்ந்த நுண்மதியினோர் 
நுவலுவர் என்றபடி , 


ஓதிடு முப்பத் தாறில் 

ஓரைஞ்சு செனுத்த மற்றேழ் 
போதநற் கிரிகை யிச்சை 

புணர்த்திடப் பொதன் றன்பால் 
மோ திரு பத்து நாலு 

முதலற லடிவ மாக்கல் 
தீதற வுணர்த்துந் தன்மை 

யவத்தைகள் செப்பக் கேணி . 


33 


ஞானம் 


( இ - ள் ) கூறப்பட்ட முப்பத்தாறு 

தத்துலங்களில் 
பிரேரகாண்டமதாகக் கூறப்பட்ட சிவதத்துவங்கள் ஐந்தும் 
செலுத்த காலம் , நியதி , கலை , வித்தை அராகம் , புருடன் 
மாயையாகிய ஏழுவித்தியா தத்துவங்களும் , 
கிரியை இச்சையாகிய சத்திகளைப் புகார்த்திட . ( சேர்த்த 
இப்போது இத்தத்துவங்கட்கு போகச்சயித்திரு காண்ட 
மெனப் பெயராம் ) ஆன்மாவினிடத்தில் - ஒன்று பட்டிருக் 
கின்ற இருபத்து நான்கும் முதலற உருவுண்டாக்கல் 
( பரிணமித்தலாம் ) ஏ மாணவக ! நீ குற்றமற அறிவுறுத்துந் 
தன்மையினையுடைய 

அவத்தைகளைக் கூறுகின்றேன் 
சேட்பாயாக . ( எ - று ) 

. ( 


20 


கீழிடு மலத்தை யென்றுங் 

கிளன் நடு வவத்தை யென்றும் 
வாழுமே லவத்தை யென்றும் 

மாமறை புகலு மிங்குக் 
கேழவி சேரி வற்றிற் 

கீழவத் தையைக் கிளக்கில் 
தாழ்வில்சாக் கிராதி யைந்தாச் 

சாற்றுவ ரருளி னாலே , 


34 


( இ - ள் ) பெருமை வாய்ந்த வேதங்கள் கீழாலவத்தை 
யென்றும் சிறந்தோ தப்பட்ட நடு அவத்தையென்றும் மேலா 
லவத்தை யென்றும் மூவகைப்படும் என விளம்புமாம் . இவ் 
விடத்து நிறம் அவியச் சேரப்பெறும் இவற்றில் கீழாமவத் 
தையைச் சொன்னால் தாழ்வற்ற சாக்கிராதி ஐந்தாக 
அருட்டன்மையால் அறைவர் நல்லோர் . சாக்கிராதி 
ஐந்தாவன : சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரியம் , 
துரியாதீதம் என்பனவாம் . 


சாக்கிர சுவப்னத் தோடு 

தந்நிலைச் சுழுத்தி பின்னர் 
போக்கிய துரிய மோகம் 

பொருந்திடு மதீ மென்று 
நோக்குவ ரவத்தை யைஞ்சாம் 

ஈங்கிவை நவிலுங் காலை 
நீக்கமி லருளி னின்று 

கேட்டியே னிகழ்த்த லாமே . 


35 


( இ - ள் ) சாக்கிரம் சுவப்பனத்துடன் தம் நிலையிலுள்ள 
சுழுத்தி , பின்னர்ச் செலுத்தப்பட்ட துரியம் , மயக்கம் 
பொருந்திடும் துரியாதீதம் , ஆக ஆராய்வர் . அவத்தை 
ஐந்தென ; இவற்றினைச் சொல்லுமிடத்து நீக்கமில்லாத் 
திருவருள் செயல்பட்டு நிலைத்துக் மேட்பா யேல் அவற்றி 
னைக் கலலாம் . 


21 


முன்னுரை செய்த முப்பத் 

தாறினில் மொழிந்த பூதத் 
தன்னிலை யைஞ்சோ டாறு 

கலாதிக ளைஞ்ச தாக 
உன்னிய சுத்த மோவ 

வுற்றிடும் வாயுப் பத்து 
மன்னிய வசன மாகி 

வந்தவை யைந்துங் கூடும் . 


36 


( இ - ள் ) முதலாவதாக வுரைக்கப்பட்ட முப்பத்தாறு 
தத்துவங்களில் , கூறப்பட்ட பூதத்தின் நிலை ஐந்துடன் 
ஆறு கலாதிகள் , ஐந்தாகக் கருதப்பட்ட கத்தந் தொலையப் 
பொருந்தியிடும் , பத்து வாயுக்களும் வசன மாகி வந்தவை 
ஐந்தும் கூடும் . இவைகள் , அவத்தைகட்குரிய கருவிக 
ளாகக் கொள்ளப்படும் . 


இவ்வகை சோட சங்கள் 

ஏகிடப் பதினைஞ் சாகி 
மெய்வகை கருவி வந்து 

மேவலான் முப்பத் தைஞ்சாம் 
அவ்வகை யோடு நெற்றி 

யதன்மருங் கணைந்து நிற்றல் 
செய்வதே சாக்கிரத்தின் 

செய்தியென் றுரைப்பர் சேர்ந்தோர் . 


37 


( இ - ள் ) இவ்வகைப் பதினாறும் பதினைந்து ஆகி 
முப்பத் தொன்றுடன் , அந்தக்கரணம் 4 நான்குடன் கூட 
முப்பத்தைந்தாம் . இம்முப்பத்தைந்தோடு புருவமத்தியில் 
அணைந்து நிற்றலைப் பொருந்துவதே சாக்கிரத்தின் 
செய்தியாகுமெனத் தெளிவுற்ற பெரியோர் செப்புவர் . 
பதினைஞ்சு ; ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 5 தன் 
மாத்திரை 5 ஆகப்பதினைந்து . பதினாறு ( சோடசம் ) 
புருடன் 1 வசனாதி 5 வாயு 10 

அந்தக்கரணம் 
நான்கு ஆ . 35 . 


16 


22 


சொற்றரு முப்பத் தஞ்சோ 

டாணவந் துவன்றி மூட 
நிற்றல் சாக்கிரம தாகும் 

நீடுசோத் திராதி பின்னர் 
உற்றவாக் காதி பத்தும் 

ஒண்ணுத னிற்கக் கண்டப் 
பற்றினி லிருபத் தைந்தும் 

படர்வன சுவப்ன மாகும் . 


38 


( இ - ள் ) சொல்லுவதற்கரிய முப்பத்தைந்துடன் 
ஆணவமல நெருங்கி மறைய நிற்றல் சாக்கிராவத்தையாம் . 
ஞாளேந்திரியமைந்தும் கர்மேந்திரியம் ஐந்து மாகப் பத்தும் 
புருவமத்தியில் நிற்க எஞ்சிய இருபத்தைந்து கருவிகளு 
டன் கூடிக்கண்டத்தானத்தினைப்பற்றிச் செல்வன சுவப்பன 
அவத்தையாம். 


கண்டமாா இருபத் தைஞ்சிற் 

கருவிகண் மூன்று நீங்க 
முண்டக விதயஞ் சேர்தல் 

சுழுத்தியா மொழிந்த மூன்றில் 
எண்டரு மிரண்டா நாபி 

யெய்திடல் துரிய மூலக் 
குண்டலி யதனி லொன் றாய்க் 

கூறிடு மறைக டானே ( ! D ) 


39 


சொல்லு 


கின்றது . 


( இ - ள் ) இது சுழுத்தியவத்தையினைச் 

கண்டத்தினிடத்தே பொருந்தியுள்ள இருபத் 
தைந்து கருவிகளில் இருபத்திரண்டு நிற்க சித்தம் , பிராணன் 
புருடன் என்னும் மூன்று கருலிகளுடன் கூடி தா மரை 
யாகிய இதயத்திற் சேர்தலேயாம் ஒழிந்த மூன்றில் சித்த 
மாத்திரம் இதயத்தில் நிற்க பிராணன் புருடன் என்னும் 
இரண்டு கருவிகளுடன் கூடி ஆன்மா நாபித்தானத்தை 
யனட.தல் துரியாவத்தையாம் . மூலக்குண்டலியில் மூலா 
தாரத்தில் புருடனுடம்பாக ஆன்மா ஒன்றாய் 


அடங்கி 


23 


துரியாதீதவவத்தையென 


மறை 


யிருப்பது 
நிற்கும் . 


அறையா 


ஆகக்கீ ழவத்தை மிது 

சாக்கிரத் தவத்தை யைஞ்சா 
போகத்தை யுரைக்குங் காலை 

ய தீதமே முதலாய்க் கொண்டு 
தேகத்தி னுதற்க ணைந்தின் 

செய்திக டோறுங் கண்டாற் 
போகத்தி னிடைய வத்தை 

போயருட் போதனாய் நீ . 


முதலாகக் 


இ - ள் ) ஆகக்கீழவத்தை 

மேல்சாக்கிரத்தவத்தை 
ஐந்தாகநுகர்விக்க ( போகத்தை ) அதீதமே 
கொண்டு உடம்பின் நெற்றிமத்தி முதலிய ஐந்திட த்துச் 
செய்திகள் தோறும் ஆய்ந்தால் யோகத்தின் கண் நடுவ 
வத்தையிற் சென்று 

கருணை பொருந்திய ஞானியை 
ஆய்வாய் நீ என்பதாம். 


நாட்டுமே லவத்தை கூறி 

னடுகீழ வத்தை நாடக் 
காட்டிய சுத்த மாயைக் 

கண்ணினி லைந்து நான்கு 
கூட்டுமுன் றிரண்டொன் றாகக் 

கூறுவஞ் சவத்தை தன்னை 
வீட்டுமே லவத்தை யென்று 

வேத நூல் விளம்பு மன்றே , 


41 


( இ - ள் ) நிலைபெற்ற மேலவத்தையைக் 

கறின் 
மத்தியாவத்தை சீழாலவத்தையை ஆராயக் காட்டப்பட்ட 
சுத்தமாயை சாக்கிரத்தில் ஐந்து , நான்கு , மூன்று , இரண்டு 
ஒன்று ஆகக் கூறும் அஞ்சு அவத்தை தன்னை மேலா 
லவத்தை ( நின்மலாவத்தை யென்று வேதங்கள் விளம்பு 
மாம் . 


24 


( நின்மல ) மேலா லவத்தையில் சாக்கிரமாவது : 

சில 
தத்துவம் ஐந்தில் சுத்தவத்தை நீங்காமல் நீங்கின நிலை 
யாம் . 

சுவப்பனமாவது : - சுத்த வித்தையும் ஈச்சுரமும் 
நீங்காமல் நீக்கின அவதாரமாம் , சுழுத்தி : - சுத்தவித்தை 
ஈச்சுரம் , சாதாக்கியமெனு மூன்றும் நீங்காமல் நீங்கின 
அவதாரமாம் . துரியம் : - சுத்தவித்தை , ஈச்சுரம் , சாதாக் 
கியம் , சத்தியெனும் நான்கும் நீங்காமல் நீங்கின நினல 
யாம் . துரியா தீதமாவது : 

சுத்த தத்துவங்களைந்தும் 
நீங்காமல் நீங்கின அவதாரமாம் . தலை தடுமாற்றமாக 
வெண்ணிக்கையில் முறையாகக் கொண்டதறிக என்பதாம் . 


இங்கிவை பதினைஞ் சாகும் 

இதற்குமே லுணர்த்துந் தன்மைப் 
பங்கினை யுரைக்கி லோரோர் 

விடயமாம் பகுதி தோறும் 
எங்குமாஞ் சுத்த மைந்தும் 

அநாதியுங் கலாதி யேழுந் 
தங்குமைம் பொறியைம் பூதம் 
தன்னிலொன் றொன்று சாரும் . 

42 
( இ - ள் ) இங்கு , இவை ( அவத்தைகன் ) பதினைந்து 
ஆகும் . இதற்குமேல் மூன்றவத்தைகளுவ , அவை காாணம் 
சகலம் சுத்தமென்பன . காரணம் பற்றி மூன்றும் ஆகப் 
பதினெட்டவத்தைகளாகும் . இதற்குமேல் அறிவிக்கப் 
படும் தன்மைப் பகுதியினைக் கூடுனால் ஒவ்வொரு விடயம் 
பற்றி ஒவ்வொரு பிரிவுதோறும் சர்வவியாபகமாகிய சிவ 
தத்துவமாகிய தத்துவம் ஐந்தும் , அநாதியாகிய சிவமும் 
கலையா தியேழுதத்துவங்களும் . பொருந்தப்பெறும் ஐம் 
பொமறி ஐம்பூதங்களில் ஒன்றில் ஒன்று சாரும் . 
லிரிலை , சித்தாந்த சாத்திரங்களிற் காண்க . 

சங்கிலை பதினெட் டோடு 

மெண்ணுமைங் கலையி னின்ற 
பாங்குரைக் கருமத் தன்னை 

யைம்பொறிப் பகுதி யாலுற் 


தன் 


25 


றோங்கிய நிவிர்த்தி யாதி 

யுற்றிடும் போதந் தன்னை 
யாங்கதி னின்று நின்றே 

யருந்துவ துணர்த்துந் தன்மை 
( இ - ள் ) மேற்பாலில் உணர்த்துந் தன்மை யென் 
றதனை யிப்பாடலறிவுறுக்கின்றது . பஞ்ச கலைகளினின்ற 
தன்மையைச் சாற்றப்பெறும் கர்மத்தினைப் பொருந்திய 
டும் ஞானத்தை பவ்விடமிருந்தே நின்று புசிப்பது அறிவுறும் 
இயல்பாம் என்பதாம் . 


ஓதிய வுணர்த்துந் தன்மை 

பவத்தைக ளெ தற்கென் றுன்னிற் 
போ தமில் மாயைச் செய்தி 

புகன்றவா ணவத்தின் செய்தி 
யே துகா ரணமா மென்னி 

னிவ்வயி னுபகா ரந்தான் 
தீதுறு கன்மத் தாலே 

செறிந்தமை யறிந்து கொண்ன . 


( இ - ள் ) ஒதியவற்றினை யுணர்த்துத்தன்மை , அவத் 
தைகள் , எதற்கு என்று கருதிடின் ஞானமில்லாத மாயை 
யின் செய்கை , கூறப்பட்ட ஆணவத்தின் செய்கை , ஏது 
காரணமாம் என்று வினவில் , இவ்விடத்தில் உபகாரத்தன் 
மைதானாகும் , இவைகளெல்லாம் தீமைபயக்கும் ( பிறப்பு 
இறப்புக்களுக்கு ஏதுவாயது ) வினைகளால் வந்துற்றமை 
யினை நீயறிந்து கொள்வாயாக . ( எ - று ) 


கேதமி லுணர்த்துந் தன்மை 

தனக்குமேற் கேவ லத்தை 
யோ திடி னுன்ற னுண்மை 

யொன்றுமற் றிரண்டு மற்றுப் 


» -4 


26 


பேதமில் வடிவு மற்றுப் 

பிறங்கிய கருவி யற்றுத் 
தீதறு மனக்கண் மானச் 

சித்துட னசித்து மற்று . 


45 


( இ - ள் ) குற்றமில்லா தபடி ( அறிவுறுத்தவல்ல தன்மை 
தனக்கு மேலாக கேவலாவத்தையினை நன்கு உரைத்தால் 
மாணவக ! 

னுடைய உண்மை நிலையானது எங்ஙன 
மெனில் ! கூறுதும் . அஃதாவது . ஒன்று ஒழிந்து . இரண்டு 
நீங்கி , வேற்றுமையில்லாத உருவத் தன்மையும் அற்று 

வைகட்கு விளக்கமாக நின்ற கருவிகள் (உபகரணங்கள் ) 
தொலைந்து , தீமையானது 

படிந்த மனத்தின்கண் 
(இடத்து ) பெருமை வாய்ந்த அறிவுத் தன்மையும் அறியாத் 
தன்மையும் ஆயவை , ஒழியப் பெற்று . 


துன்பமோ டின்ப மற்றுத் 

தொல்லிருட் கிடையு மற்று 
முன்பொடு பின்பு மற்று 

முழுதுமா ணவமே யாகி 
யன்பு செய் கலாதி யற்றங் 

கறிகுறி யற்று சற்றுந் 
தன்குண மற்று நிற்றல் 

கேவலத் தன்மை தானே . 


46 


( இ - ள் ) ஆன்மாவும் உடலும் ஒன்றாகவுள்ள நிலை 
யில் வினையால் வந்த மெய்யினுக்கு வரும் 

துக்கமும் 
( துயரும் ) சுகமும் ( நலமும் ) தொலைந்து ( ஒழிந்து ) அநாதி 
யாக மறைக்கப்பட்டுள்ள பழைய அறியாமையின் பாற் 
படும் இருளிலே தங்கிக் கிடத்தலும் நீங்கி , முன்னரும் 
பின்னருமாகிய முன்பின் நிலைகளும் ஒழிந்து எல்லாமும் 
(யாவும் ) ஆணவமலத்தன்மையேயாக அடைந்து காதல் 
செய்யுங் கலாதிகளும் ( பஞ்சக் கலைகளுமாம் ) போய் 
அறிந்து கோடற்குரிய அடையாளமும் போய் , சிறிதும் 
ஆன்ம குணம் இல்லாமல் நிற்றல் கேவலாவத்தையின் 
இயல்பாம் . தான் ஏ இவ்விரண்டும் அசை நிலைகளாம் . 


கிளத்தா நிற்கும் . 

27 
கீட்சொன்ன வுபாதி யெல்லாங் 

கிளைத்துட னுருவாய் மாய 
வாட்கையே சகல மென்று 

மறைகணின் றறையுஞ் சுத்தப் 
பாக்கியந் தன்னை யுன்னிற் 

பகர்ந்திடு மிரண்டுந் தாக்கா 
நீக்கமில் பொதுஞா னத்தி 
னின் றிடா நிலைமை யாமே , 

47 
( இ - ள் ) கீழ்சொன்ன - கீட் சொன்ன வெனத்திரிபாயிற் 
நாம் , 

அவத்தை ( துன்பங்கள் ), அனைத்தும் ( முற்றும் ). 
பணைத்து அருவமின்றி வடிவாயுற்று வாழும் மாயவாழ்வே 
சகலாவத்தை யென்று விதந்து வேதங்கள் நிலைபெற்றுக் 

கத்தமாகிய பாக்கிய நிலையினைக் 
கருதுமிடத்து மேற்கூறப்பட்ட கேவலம் சகலம் என்னும் 
இரண்டும் தாக்காத நீக்கமற்ற பொது ஞானத்தி என்றிச் 
சிறப்பு ஞானத்தில் நிற்கும் தன்மைத்தாகும் ( எ - று ) . 


தாவில்சிற் குணனாய்த் தன்னைக் 

காண்டல்சாக் கிரம தாகும் 
மேவுதற் பரையைக் காண்டல் 

மிக்கசொற் பனம தாகுஞ் 
ஆவிபோய்ப் பரையே யாதல் 

கழுத்தியா னந்த மாதல் 
ஓவருந் துரிய மின்ப 
வுறுதிதா னதீத மாமே . 

48 
இ - ள் ) குற்றமற்ற 

குற்றமற்ற ( அறிவுக் குணனரய் ) 
மயனாய்த் தன்னை யுள்ளவாறே யுணர்தல் சாக்கிரவ 
வத்தையாகும் . பொருந்திய தற்பரையைக் 

காண்பது 
மிகுந்த சொப்பன அவத்தையாகும் . உயிர் உடன் சென் 
பரையாகிய பொருளில் ( தத்துவத்தில் ) அதுவா தல் 
சுழுத்தியவத்தை நிலையாம் இன்பமயமாதல் ஒழிவற்ற 
துரிய நிலையாய் , இன்பமுற்று நின்ற நிலையே அதீதா 
வத்தை நிலையெனப்படும் . ஏ அசை நிலை . 


ஞான 


28 


இத்தன்மை நின்மல சாக்கி 

ராதியி னியல்பைக் கூறில் 
அத்தகு மருளினாலே 

யைவகை மலத்தைச் சொல்லிற் 
சித்தெலா மசித்தாய் நீடச் 

சிவவிழப் பறிவாய் வாழு 
மித்தையா ணவமா மென்று 

ஞான நூல் விதிக்கு மன்றே . 


49 


( இ - ள் ) இத்தன்மையாக நின்மல சாக்கிரா தியின் 
தன்மையினைக் கூறினால் , அத்தன்மையுற்ற கருணையி 
னாலே ஐந்து வகைப்பட்ட 

மலங்களைச் 

சொல்லில் 
( கூறினால் ) ( ஆணவம் , கன்மம் , மாயை , 

மாயேயம் , 
திரோ தாயி என்பன பஞ்ச மலங்கள் ) அம்மலவயப்பட்டு 
நின்றவிடத்து சித்துத் ( அறிவு ) தன்மையெல்லாம் அசித்துத் 
( அறிவிலது ) தன்மையாய் , நீடிய அச்சிவத்தன்மை இழந்த 
பெற்றியால் அறிவாகி வாழும் மித்தை ( அஞ்ஞானம் யாகிய 
ஆணவமலம் ( மூலமலம் ) என்று அறிவு நால்கள் எல்லாம் 
அறுதியிட்டுக் கூறும் , அன்று ஏ அசைகள் . 


தன்னிழப் பதுவு முண்மைத் 

தனிமுத லிழப்புங் காட்டா 
வன்னிலை திரோத மாகுந் 

தனுகர ணாதி யாகி 
மன்னுயீரதற்கு மாயை 

மயக்கமே போத மாகும் 
இன்னிய தன்மா தன்ம 

விதாகிதங் கரும மாமே , 


50 


( இ - ள் ) தன்னையிழந்து நிற்குந்தன்மையும் , ( தன்வய 
மற்று நிற்குநிலை ) மெய்ப்பொருளாம் முழுமுதலாகிய பர 
சிவத்தின் இழப்பினையும் ( இழப்பு 

அதன்வயமின்றி 
யிருப்பது ) அறிவியாமல் நிற்கும் அந்நிலையே திரோத 
மலமாகும் . ( திரோதம் - மறைப்பு ) உடம்பு . 

கருவி 
முதலியன . 

ஆதலையுற்று நிலைபெற்ற உயிர்கட்கு 


29 


மயக்குவிப்பது மாயையெனும் மலமாம் . மயக்க அறிவே 
மாயேயாகும் ( மாயேயம் 

என்பதும் ஒரு மலமாம் ) 
( இன்னிய ) இனிய தருமச்செயலும் , அதருமச் செயல்களும் , 
இன்பமும் துன்ப நிலைகளும் கருமமலமாகும் , ஏ அசை 


நிலை . 


ஏகமா மலர்க்கும் மற்றை 

யிருமலப் பகுதி யோர்க்குந் 
தேகமா திகணான் காகிச் 

சரியைநற் கிரியை சேர்ந்த 
யோகமார் நிலையி னின்றோர்க் 

குற்றநற் பதங்களாகி 
யாகமார் சகலர்க் காண 

வதோமாயை யனைத்து நீக்கி . 


51 


ஏனைய 


( இ - ள் ) ஏகமா மலர்க்கும் - ஒருமலமுடையவராகிய 
லிஞ்ஞானகலருக்கும் , 

இருமலங்களையுடைய 
பிரளயாகலருக்கும் ( தனுகரணபுவன 

போகங்களாகி ) 
தேகமாதிகள் நான்குமேயாகி சரியாமார்க்கம் , கிரியா 
மார்க்கம் இவற்றுடனாய யோகமார்க்கம் ஆகியவற்றின் 
நின்றவர்க்கு , உற்றநற்பதமாகிய (சாலோகம் , சாமீபம் , 
சாரூபம் ) 

முத்திநிலையாகி . மும்மலங்களோடு கூடிய 
சகலர்க்கு உண்டாகிய அதோமுக மாயை முற்றும் அறவே 
களைந்து ( என்பதாம் ) . 


மன்னுகா ரணர்க்கு மெய்யாய் 

நிற்குமா மாயை யென்று 
பன்னுமா மறைசள் பஞ்ச 

மலநிலைப் பகுதி தன்னைச் 
சொன்னவிம் மலங்கள் ஞானச் 

சொரூபமே யானா லன்றி 
யுன்னறி விதனா னீங்கற் 

கரிதென வுணர்ந்து கொள்ளே . 


52 


30 


( இ - ள் ) நிலைபெற்ற காரணர்க்கு ( மலபரிபாக முற்ற 
வர்க்கு ) மெய்மைத் தன்மைத்தாய் பெரிய மாயை நிற்கும் 
என்று பெருமை பொருந்திய மறைகள் புகலா நிற்கும் .. 
ஐந்து வகையாகச் சொன்ன மலங்கள் நிற்கும் வகையினைக் 
கூறிய இம்மலங்களே அறிவுவடிவமாக ஆகுமேயானால் 
அல்லாமல் , மாணவக ! 

மாணவக ! நீ . உன்னுடைய பாசபசுவறிவு 
நீங்கற்கு முடியாதென நன்கு அறிந்துகொள்வாயாக ( எ - று ) 


இவ்வகை மலத்தை நீக்கி 

யிறைவனே துக்கி யாகி 
யவ்வகை யுயிர்க்கு மூல 

வறிவதாய் நின்று வந்த 
மெய்வகை தன்மை நிற்க 

மேனிதான் உடையார் போலக் 
கைவரக் கிடை.. த்திட் டூனக் 

கட்புல னாவ னன்றே . 


53 


லை 


( இ - ள் ) இவ்வகையாகவே , இறைவன் ஆன்மாக்க 
ளுற்ற மலப்பிணியை மாற்றி ( மலவலிதொலைத்து ) அப் 
பரம்பொருளாகிய இறைவனே அபோத நிலையில் துன்பத் 
தைக்கூட நுகர்பவனாகி , அவ்வகையில் ( துக்கியாகிய நி 
யில் ) அவ்வான்மாக்கட்குக் காரண அறிவதாகவே நிலை 
பெற்று , தோன்றிவந்த ( புலப்பட்டு வந்த ) உள்பொருள் 
( உடல் நிலை ) தன்மை நிற்க, மெய்யின் 
போலத் தன் வயப்பட்டு (உடைப் பொருளுடைத்தாகித் 
தன்னகப்பட்டு ) ஞானக்கண்ணும் காணுதலன்றி ஊனக் 
கண்ணுக்கும் ( புறக்கண்ணுக்கும் விடயமாக ) புலப்படும் 
தோற்றமுடையவன் (உருவுடையவன் ) ஆகுவான் 
தாம் . அன்று , ஏ , இவ்விரண்டும் அரை நிலைகள் .) 


வடிவுடையர் 


ஆகுவான் என்ப 


இருவினை யொப்பிற் சத்தி 

நிபா தக்கண் ணீசன் ஞானக் 
குருவுரு வாகி வந்து 

கூறருங் கருணை கூர்ந்து 


31 


அருள்விழிச் சாம்பவத்தால் 

அறிவினுக் கநாதியான 
திரிமல மொழிக்கு ஞான 

தீக்கைமேற் செப்ப லுற்றாம் . 


54 


( இ - ள் ) நல்வினை தீவினை யென்னும் இருவினைகட் 
கும் ஒப்பின் கண் அருட்சத்தி பதியுமிடத்து ( நிபாதம் -- 
பதிதல் ) எவ்வுயிர்க்கும் இறைவனாகிய பரமேசுரன் , 
ஆன்மா , பாசம் , புதி இவற்றின் தன்மையையறிவித்துப் 
பசு பதியினையடை யும் வகையினை யுணர்த்தும் அருள் 
ஆசிரியனாகி ( மானுடச் சட்டை தாங்கி வந்து) , சொல்லற் 

அருட்டன்மை மிகப் பெற்று கருணைப்பார்வையால் 
செய்யும் சாய்பதீக்கை யெனப்படும் ஞான தீட்சையால் 
ஆன்மாவிற்கும் அறிவிற்கும் அநாதியாகிய மும்மலவலி 
தொலைக்கும் ஞான தீக்கையினைப்பற்றி மேலே தொடங் 
கல் உற்றாம் எ - று . ( அநாதி - ஆதியற்றது ) 


கரிய 


கீர்ந்தபக் குவத்தி லுற்ற 

சீடனை யிருத்தி ஞான 
வேந்தருள் புரிவா லுன்னில் 

வேற்ற நின்றே யுன்னை 
யார்ந்தவில் வுடற்க ணிட்டிங் 

காட்டுவித் தகப்ப டாமே 
சேர்ந்துசேர் வறவே நிற்குஞ் 

சிவனை நீ யறிதி யென்றான் . 


55 


( இ - ள் ) தீர்ந்த - மலவலி தொலைந்த , மலபரிபாக 
முற்ற நிலையில் (பருவமுற்ற தன்மையில் ) நன்மாணாக்க 
னாகிய சீடனை பாவனையில் இருக்கையில் அமர்த்தி , 
ஞான வேந்தாகிய பரமாசிரியர், கருணை செய்ய லேண்டு 
மெனக் கருதினால் , தான் தனியாகவே யிருந்துகொண்டு 
மாணவக ! நின்னை யிருவினைகளால் பிணித்த உடலி 
னிடத்துச் செலுத்தி இம்மண்ணுலகில் வினைபோமளவும் 
நன்னாரிற் பூட்டிய சூத்திரப் பாவைபோல் , ஆடும்படிச் 


32 


செய்து 


( கூத்தாட்டுவித்து ) சிக்கிக் கொள்ளாதவாறு 
( ஆன்ம , ஞானத்திற்ககப்பட்டுக் கொள்ளாதவாறு உயிர்க் 
குயிராய் ஒற்றித்தும் ஒற்றியாமலும் (சேர்ந்தும் சேராம 
லும் ) நிலைபெற்றுள்ள சிவபரம்பொருளை உனக்குள் 
ளேயே நன்கறிவாய் என்று கூறினான் . 


அறிவுமா யகண்ட மாகி 

யா திகர்த் தாவு மாகிச் 
செறிவுமா யுன்ற னாவிச் 

செம்மாந்த துணையு மாகிப் 
பிறியுமா றிலாதான் றன்னைப் 

பிறித்துப்பே ரிருளே யாக்கும் 
குறியிலா ணவத்தின் செய்தி 

கூறநீ கேண்மீ னென்றான் . 


56 


( இ - ள் ) உண்மையறிவுமாய் , கண்டிக்கப்படாத பொரு 
ளாகி ( வரையறை செய்தல் - கண்டம் ) முழுமுதற் பொருளு 
மாகி ( கர்த்தா - பசுபதி ) ஒன்றுபட்டிருக்கும் தன்மைத்தாகி 
உன்றன் உயிர் இறுமாந்திருக்குமளவுமாகி ( செர்மாப்பு 
இறுமாப்பு ) இறுமாந்திருப்பன் கொலோ ஈகன் பல்கணத் 
தெண்ணப்பட்டு என்பது அப்பர் திருமுறை. 

உயிர்க 
ளோடு பொத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் நீங்கி 
நிற்றலில்லாதவனாகிய பரம்பொருளை நீக்கி , ஒன்று 
முணரா நிலையாகிய பேரிருளைத் தோற்றும் பெயரினை 
யுடைய மூலமலமாகிய ஆணவ மலத்தின் செய்கையினை 
நன்கு விளக்கிச்சொல்ல , சீட ! நீ கேட்பாயாக என்றுரைத் 
திட்டான் . மின் ஏவல் உணர்த்திற்றாம் . ( எ - று ) 


என்றபினிங்கு நின்ற 

மலத்தினா லுனையி ழந்த 
உன்றன துண்மை யும்பின் 

னுன திழப் பாகி நின்ற 


33 


துன்றிரு ளதனா லுண்டாந் 

துன்பமோ டின்பாற் கூடி 
நின்றிடு மாயா பந்த 
வுடம்பையா னிகழ்த்தக் கேணி , 

57 
( இ - ள் ) இங்ஙனமாக ஆசாரிய மூர்த்திகள் காறிய 
பின்னர் ஆன்மாவினைப் பிணித்து நின்ற மலங்களினால் 
உன்றன்மை யிழக்கப்பெற்ற உனது ஆன்ம உண்மையும் , 

உன்னுடைய இழப்பாகி நின்ற நெருங்கிய 
அறியாமையாகி இருளினால் உண்டாகும் துன்பத்தோடும் 
இன்பினால் பொருந்தி நிலைபெறும் மாயா பந்தத்தா 
லாகிய உடலின் றன்மையை 

நன் கெடுத்தியம்ப . 
மாணவக ! நீ , நன்கு கேட்பாயாக , ( துன்று இருள் - 
நெருங்கிய அறியாமையாகிய இருள் ) நிகழ்த்தல் - கூறல் 
இன் | துன்பம் - நல்வினை தீவினை காரணமாக உண்டா 
வது . ( எ - று ) 


பின்னர் 


நான் 


58 


இன்றள வாக மாயாக் 

காரிய வுடம்பி லெய்திப் 
பொன்றியும் பிறந்தும் வந்த 

பேதைமைப் போக வன்பால் 
ஒன் றிய வருளா லீசன் 

உலப்பி லானந்த மெய்தி 
நின்றிடா நிலையி னிற்பா 

யென்றுதே சிகனி கழ்த்த 
( இ - ள் ) ற்றைநாள் வரையுமாக மாயையின் காரிய 
மாகிய உடம்பினிடத்து அடைந்து அழிந்தும் ( இறந்து 
பட்டும் ) தோன்றியும் தொடர்ந்து வந்த அறியாமைப் பகுதி 
யானது செல்ல ( கடக்க ) நின்னி ... த்து நன்கு கலந்த அருட் 
டன்மையினால் பரமேசுரன் , 

என்றும் வற்றாத பேரின்ப 
மாகிய ஆனந்தத்தினையடைந்து நிலைக்கப்பெறாத நிலை 
யின் கண் ( அஃதாவது பிறருக்கு எய்தப்பெறாத முத்தி 
நிலை ) நிலைபெறுவாய் என்று ஆசாரிய மூர்த்திகள் 
அருளிச்செய்ய ( எ - று ) 


» -5 


மாணகன் றேசி கன்றன் 

வாசகங் கேட்டுச் சொல்வான் 
காணலா மோ நீர் முன்பு 

கட்டுரை செய்த மூன்றுந் 
தாணுவும் அறிவும் பாசத் 

தன்மையு முன்ற னுள்ளம் 
பூணநா முரைப்பே !! மென்று 

தேசிகன் புகலும் போழ்தில் 


59 


( இ - ள் ) ( அதற்கு ) மாணாக்கன் ஆசாரியனுடைய 
அருள் மொழியினைக்கேட்டு வினவுதலைச் 

செய்வான் . 
என்னையெனில் , தேவரீர் அருள் கொடு சுட்டுரைத்த மூன்றி 
னையும் காண்டல் கூடுமோ ? என்று வினவு, இறையும் 
( பதியும் ) ( அறிவும் பசுவும் ) பாசமும் ( பந்தமும் ) ஆகிய 
மூன்றனுடைய இயலும் உன்னுடைய உள்ளம்பற்ற ( மேற் 
கொளக் ) கூறுவோம் என்று ஆசாரியமூர்த்திகள் உபதேசஞ் 
செய்யும் போழ்தின் கண் . ( எ - று ) 


பரசிவன் ஆன்மாப் பாசம் 

எனப்பகர் மூன்றும் யானீர் 
தருஞ்சொலே யன்றி வேறு 

சலமறக் கண்ட துண்டோ 
குரம்பையே காணுங் கண்டேன் 

ஆதலாற் குரர்பை தானும் 
திருந்தவே யறிவ தெல்லா 

முயிருண்டேற் செப்பி டீரே . 


60 


கின்ற 


அடியேன் 


( இ - ள் ) பதியும் , பசுவும் , பாசமும் எனக் கூறப்படு 

முப்பொருளும் ( திரிபதார்த்தமும் ) 
தேவரீர் அருளிச்செய்யும் உபதேச மொழிகளேயல்லாமல் 
தனியே அசைவறக் காணப்பெறுவது உள்ளதோ ? 
மாகிய குரம்பையே ( கூடு ) மாத்திரம் காணப்பெற்றேன் . 
ஆகையினால் உடலந்தானும் தெளிவாக அறியப்பெறுவது 


காய 


35 


முழுதும் அனைத்தும் ) உயிரினியக்கத்தாவன்றித் தானாக 
அறியப்பெறும் : உள்ள தேல் கூறியருளவும் . ஏ அசைநிலை. 
( எ - று ) 


உடலமே யுனரு மென்னில் 

உண்டிடுஞ் சோறு சாயாற் 
றொடவொணாச் சுட்ட தென்றுக் 

குளிர்ந்ததென் றறிந்துந் துய்த்துங் 
கடனதாய்ச் செய்த தெல்லாங் 

காயமே பரிசித் தன்றோ 
சுடுவதென் றதுவும் பின்னர்க் 

குளிர்ந்ததென் றதுவுஞ் சொல்வீர் , 


61 


( இ - ள் ) சரீரந்தானே நன்காக அறிந்து கொண்டிடும் 
று கூறினால் உண்ணப்படுகின்ற சோறாகிய 2 எனவா 
னது , கைகளினால் தொட்டமுடியாதவாறு சுட்டுவிட்டது 
ஏனவும் , குளிர்ச்சியற்றதெனவும் , அறித்துவைத்தும் , அநுப 
வித்தும் ( நுகர்ந்தும் ) கடப்பாடாகச் செய்தன அனைத்தும் 
காயமானது ( உடலானது ) பரிசித்தல் - தொடல்) தொட்டத் 
னால் அல்லவா அச்சோறு சூட்டினையுடையது எனக் 
கூறியதும் , மீண்டும் 

குளிர்ச்சியினையடைந்தது என்று 
மொழிந்த அதனையும் சொல்லு ,தலைச் செய்யமாட்டீர் ! 
சத்த பரிச ரூப சரகந்தங்களுட் காயத்திட ,மாக நிகழும் பரிச 
அறிவு கூறப்படுகின்றதாம் வாயுவின் குணம் பரிசம் என்பது 
மேலே கூறப்பட்டது , ( எ - று ) 


காயமே யறியு மாகிற் 

பிணமானாற் கட்ட்டை யின் கட் 
டீயாலே மூழ்கும் போது 

சுட்டதென் றறிந்து செப்பிப் 
போயிடச் கண்ட துண்டோ! 

வாதலாற் புந்தியில்லாய் 
காயமோ வறிய மாட்டா 

வறிவதொன் றுண்டு காணே . 


62 


36 


( இ - ள் ) ஆசாரிய மூர்த்தியானவர் நன்மாணாக்க 
னாகிய சீடனை நோக்கி , மாணவக ! உடலமானது அந் 
நிலையினை நன்கு அறியுமேயானால் உயிரற்ற போது 
அவ்வுடலினுக்குப் பிணமென்று பெயர் சூட்டுவது மரபு ) 
பிணமாகிய நிலையில் கட்டையின் கட் (விறகினிடத்து ) 
டோன்றி நெருப்பினாலே மூழ்கி , வேகு போழ்து தீயானது 
சுடு தலைச் செய்கின்றதென்றி கூப்றி போயிடலை இதுவரை 
யிலும் கூறக் கேட்டதுண்டோ, இல்லை இல்லை . 


ஆகையினால் ஒன்றினை யுறுதியாக அறியப்பெறும் 
அறிவில்லா தவனாகி விடுவாய் ! நீ ! உடலங்கள் அறியும் 
ஆற்றலற்றவையாம் . உடலினையியக்கி அறிந்துகோடற் 
பாலது 

உடலல்லாத வேறொருபொருள் தனித்துள 
தெனலை நன்கு அறிந்து கொள்வாயாக, ( எ - று ) ஏ 
தேற்றம் , அசை நிலையாம் , 


அசைவினாற் பூதக் கூட்டக் 

தறிவெழும் என்போ லென்னின் 
நசையில் வெற்றிலையும் பாக்குஞ் 

சுண்ணமும் நண்ணுங் காலத் 
திசையலாஞ் செம்மை போலும் 

இறந்த போ தறிய வேண்டும் 
அசைவற வொன்று போன 

போனது வாயுத் தானே . 


6.3 


( இ - ள் ) அசைவினால் தங்களுடைய சேர்க்கையி 
னால் அறிவானது எழுமாம் . யாது போல என்று வினவி 
டின் , விருப்பின் கண் ( விருப்பில்லாத ) வெற்றிலையும் , 
பாக்கும் சுண்ணாம்பும் முகவாசமாக ( தாம்பூலமாக ) 
அடைந்து மென்று தின்றிடும் போது 

ஒன்றுபடலாகும் 
செவப்பு நிறம் ஆதலையொக்கும் . 

ஆகையினால் உயிர் 
நீங்கிப் பிணமாகிய கட்டையாகிய சமயத்தும் அறியலுற 
கலைச் செய்திடல் வேண்டும் , அசைவிலா தவாறு ஒரு 


37 


தன்மையிலதாயிற்று . அப்படிச் சென்றிட்டது வாயுவென் 
பது ஒன் றேயன்றோ ( வாயு பரிசவுணர்வுடையதாகும் ) 


( எ - று ) 


பிறிந்ததோர் வாயுத் தானும் 

பெரியதோ ருறக்கந் தன்னிற் 
செறிந்ததோ வில்லை யோதான் 

என்று நீ தெளிந்து செப்பாய் 
றுந்தனி வாயு வுண்டங் 

தண்டாகி லுணர்வி லா தாய் 
அறிந்திட வேண்டு மெல்லாம் 

அறியாமற் கிடப்ப தென்னே . 


64 


( இ - ள் ) அங்ஙனம் பரிசவுணர்வினுக்குக் காரணமா 
கிய வளியெனும் பூதமானது (பெரியதோர் உறக்கம் .- 
இறந்துபட்டு மூச்சுவிந்திருப்பதாம் ) பெருந்துயிலிடத்துப் 
படிந்திருந்ததுவோ ? இல்லையோ ? எனவறிந்து மாணவக 
நீ ; நன்கு விடையிறுப்பாய் , என அடைந்திடும் வேறாகிய 
வளியுளது , என, உளதாகுமேயானால் , அறிவில்லாதவனே ! 
அனைத்தும் அறிந்திடல் வேண்டப் பெறும் . அங்ஙனமின்றி 
அறியாமற் கிடப்பதற்கு யா தோ ? எவன் என் என ஆயிற்று . 
ஏ அசை நிலையாம் , ( எ - று ) 


அறிவன செவிதோல் கண்ணா 

நாசிக ளைந்து மொன்றாய் 
அறிவிலாய் துயிலுங் காலத் 

தவைகள்விட் டகன்ற துண்டோ ! 
வறியு மோர் பொறியைத் தாக்க 

வறிந்ததே விறந்த போது 
செறிவு ளோர் புரட்ட வீழ்த்த 

கிடந்தது தேர்ந்து கொள்ளே . 


65 


( இ - ள் ) அறியப்பெறுவன செவியும் தோலும் ( மெய் 
யும் ) கண்ணும் , நாவும் , நாசியும் என்று கூறுதலைச் 


38 


செய்தாய் , நன்கு அறிவிலா தவனே ( மூட ) உறங்கிக் கிடக் 
காலத் தவைகளெல்லாம் 

அறிவுப் பொறிகளாய் 
அவைகள் உடலினை விட்டு நீங்கினது உளதோ கூறுவாய் . 


கின்ற 


அ. 


அறியப்பெறுகின்ற ஒரு கருவியைத் தாக்க ( சென்று 
பொருந்த ) அத்தாக்குதலால் அறிந்தது . அப்படியானால் 
இறந்தபட்ட போது ( உயிர் நீங்கின போது ) அறிவுடை 
மக்கள் அதனைப் புரட்டவும் , வீழ்த்தவும் , 

கிடைக்கப் 
கட்டைபோல இதனை நன்கு 

தெளிந்து 
கொள்வாயாக . ( எ - று ) 


பெற்றது . 


அறியுநாற் கரண மென்னிற் 

பற்றனிச் சயித்த லாங்குச் 
செறியவே யெழுந்திருத்தல் 

சிந்தித்தல் செய்வோம் நாமென் 
றறியமாட்டாது கைத்தல் 

ஆதியாய் நான்கும் வேறே 
யறிகின்றாற் போலக் கொள்ளாய் 

அறிபவன் கரண மன்றே 


66 


( இ - ள் ) அந்தக்கரணமாகிய உட்கருவிகள் நான்கும் 
அறிந்து கோட்டலைச் செய்யும் என்றால் ! 

பற்றுதலைச் 
செய்வது (புத்தி ) ஆங்குப் பொருந்த முனைந்து எழுப்புத 
லைப் புரிதல் ( ஆங்காரம் ) சிந்தித்தல் (சித்தம் ) ஆகியவை 
களை நாமே செய்கின்றோம் என அறியலுறலைச் செய்ய 
மாட்டாது செலுத்தல் ( உந்துதல் ) முதலாகிய நான்கும் 
தனியாகவே அறிகின் றதைப் போலக் கொள்வாயாக . 
இவற்றினையறிந்து கொள்பவன் கரணங்கள் ( கருவிகள் ) 
அல்ல . ஏ - அசை நிலை . ( எ - று ) 


தெரிதரு கரண நான்கின் 

செயலறிந் தோரொன் றாக 
உரிமையி லடக்கி யாக்கி 

யிவைகளுட் கரண மாக்கி 


39 


விரிவுறக் கருவி தன்னிற் 

கூட்டியும் மீட்டுத் தானீர் 
இருவகைக் கரண மன்றி 

யானென தென்ப வான்மா . 


67 


( இ - ள் ) தெளியப்பெறுகின்ற உட்கருவிகள் நான்கனு 
டைய செயல்களை நன்கறிந்து ஒவ்வொன்றாகத் தொடர் 
பினில் அவ்வவற்றிற்குரியவற்றில் கருவிகளையுங் கூட்டுவித் 
துப் பின்னர் விரிந்த 

கருவிகளினிடத்துச் 

சேர்த்தும் 
மீளவும் , அந்நான்த கருவிகளன் றியான் எனது என்று 
சொல்லப் பெறுவன உயிர்க ளேயாம் . ( எ - று ) 


யா ணென (தென்ன வான்மா 

வில்லைநீ ரியம்புந் தன்மை 
தான்மிகு குணங்க ளாமக் 

குணங்கடன் தன்மை சாற்றின் 
ஊனுடல் சித்த மீறா 

யொன்றிய வபிமாடனந்தான் 
ஈனமி லிராச தத்தி 

னியல்பதே யாகு மென்றும் , 


68 


( இ - ள் ) அகப்பற்று . புறப்பற்றாகிய யான் 

எனது 
என்று கூற ஆன்மாவானது கிடையாது தேவரீர் ! கூறுந் 
தன்மை ( இயல்பு ) தான் மிக்க குணங்களின் தன்மைத்தாம் . 
அக்குணங்களின் இயல்பினைக்கூறின் ஊனாகிய உடலானது 
சித்த தத்துவ மீறாய்ப் பொருந்திய அபிமானந்தான் குற்ற 
மற்ற மூவகைக் குணங்களுள் இராசத குணத்தின் இயல் 
பினையுடையதே யாகும் எனவும் . ( எ - று ) 


ஈங்கிவை யனைத்து நீர்முன் 

னிகழ்த்தயான் இசைந்து வந்த 
பாங்குசாத் துவித மென்று 

பகர்ந்தவை யொழிந்த காலை 


40 


யாங்குறு மயக்க மேதாம் 

மதமென்று மறிந்த விந்தத் 
தீங்குறு குணங்களின்றிச் 

சேதன மில்லை யென்றான் . 


69 


( இ - ள் ) இங்கு இவைகளனைத்தும் தேவரீர் முன்னர் 
விரிவாகக்கூற உடன்பட்டிசைந்து நல்ல சாத்துவிதமென்று 
ளறப்பட்டவை நீங்கிய போது அவ்விடமுறும் 

அவ்விடமுறும் மயக்கத் 
தன்மையே தாமதகுணமென்றும் இங்கு அறிந்து கொள்ளப் 
பெற்ற இந்தத் தீய குணங்களில்லாமல் சேதனம் ( அறிவு ) 
இல்லை என்றும் கூறுதலைச் செய்தனன் . ( எ - று ) 


னன்றமா ணகனை நோக்கி 

யிறையவ னருளிச் செய்வான் 
நின் றமுக் குணத்தின் றன்மை 

நீயறிந் திடுகை யாலே 
யொன்று முக் குண நீ யன்றாம் 

அவைக்குணர் விலாமை யாலே 
சென்றுறு குணியுண் டென்று 

தேசிகன் செப்பச் சீடன் 


70 


( இ - ள் ) என்று கூறிய மாணவகனை நோக்கிப் பரமா 
சிரியர் பின்னர்வருவனவற்றைச் 

கூறுவார் ( அருளிச் 
செய்வான் என்பது 

என்பது சம்பிரதாய மொழி ) நிலைபெற்ற 
இராசத தாமத சாத்துவிதமாகிய முக்குணங்களுடைய 
இயல்பினைப்பற்றி நீ ஒருமைப்பாட்டுடன் நன்றாக அறியப் 
பெற்றதால் பொருந்தியுள்ள முக்குணமாக நீ இல்லை 
யெனல் பெறப்பட்டதாம் . அவைகட்கு அறியுந்தன்மை 
யின்மையினாலே சென்றடைகின்ற குணிப்பொருள் உள்ள 
தென ஆசிரியன் கூறிடச் சீடனாகிய மாணவகன் . ( எ - று ) 


நீருரை செய்த விந்தத் 

திரிகுண நீக்கந் தன்னிற் 
சார் தரு பிராண வாயுத் 

தானியங் கிடுத லாலே 


சேர் தரு குணங்கள் போகச் 

சேடித்த பொருளாய்க் கண்டேன் 
ஆர் தரு பிராண வாயு 

வதுவொழிந் தறிவ துண்டே ! 


71 


பிராண வாயுவானது 


( இ - ள் ) தேவரீர் ! திருவாய் மலர்ந்தருளிய இந்த முக் 
குணங்களின் நீக்கந்தன்னில் ( பிரிவிடத்தில் ) சார்ந்திட்ட 

இயங்கப்பெறலால் , தானாகவே 
இயங்கு தலால் பிராணவாயுவுடன் சேர்ந்த 

போ கப்பெற்றதால் மிச்சமாகி எஞ்சி நிற்பதாக . 
பிராணவாயுவானது , அக்குணமொழிந்து அறியும் பொரு 
ளாய் உள்ள தல்லவா ? ஏ - தேற்றம் .. 


குணங்கள் 


பிரிந்து 


பேசிடும் பிராண வாயு 

வறியுமென் றுரைத்த பேதாய் 
தேசிலா வுறக்கந் தன்னிற் 

பிராணனாம் வாயுச் சேர்ந்தங் ( கு ) 
ஊசல்போ லுயிர்ப்ப துண்டோ 

வில்லையோ வுண்டுண் டாகில் 
நாசியி னாக மேறி 
நடத்திடக் கிடப்ப துண்டோ ! 

72 
இ - ள் ) ஆசாரியர் மாணவகனைப்பார்த்து பேசப் 
பட்ட பிரானவாயுவானது அறிதலைச் செய்யும் என்று 
கூறினை ஆகலான் நீ அறிவிலியாகுவை ? ஒளியிலா துயில் 
கையினிடத்துப் பிராணன் ஆகின்ற வாயுவானது சேர்ந்து 

ஊஞ்சல்போல மூச்சு விடுவதுண்டோ ? 
இல்லையோ ? உள்ளது . உள்ளது . ஆயின் மூக்கினிட 
மாகச் சென்று உலாவிடக்கிடத்தலைச் செய்யுமோ ! கூறு . 


அவ்விடத்து 


இன்னமுங் கேளு மெல்லாம் 

வேதியப் பிராண வாயு 
மன்னிநின் றனைத்துங் காணு 

மனாதியோ சுருவி யாசு 


42 


உன்னிய பிராண வாயு 

உடலத்தி லுணரா தென்கொல் 
அன்னிய மாகி நான்கும் 
அடங்கின வாறே காணும் . 

73 
( இ - ள் ) மேலும் இதன் விவரங்களைக் கேட்பாயாக 
வேதிபமாகிய பிராணவாயுவானது , ( வேதிபம் - பேதிக்கப் 

சார்ந்ததன் தன்மைத்தாவது ) நிலைபெற்று 
எல்லாப் பொருள்களையும் காணப்பெறும் மனமாதி 
களோ ? 

தத்துவக்கருவிகளாகக் கருதிய பிராணவாயு 
வானது உடலினிடத்து உணரப்பெறாதது யாது காரண 
மோ ? வேறாகி அந்தக் காரணங்கள் நான்கும் அடங்கின 
தன்மையேயாகும் . 


பட்டது 


| 


அவனியை யாளு மன்னன் 

அடல்மத மலைய மர்ந்து ( யின் மீது ) 
பவனிவந் துலாவும் போதிற் 

பரிகரங் கூடச் செல்லும் 
உ.வமையிற் பிராண னிற்கக் 

கரணங்க ளொடுங்க வொண்ணா 
இவை தனக் குயிர்வேந் தல்ல 
இவையுயிர்த் கடிமை யன்றே .. 

74 
( இ - ள் ) பூமியினை யொருகுடைக்சீழ் ஆட்சிபுரியும் 
மாட்சிமையுடைய அரசன் , வெற்றி பொருந்திய மதமலை 
யாகிய யானையில் அமர்ந்து வீதியில் , உலாவரும் போழ்து 
பரிவாரங்களும் படைகளும் கூடவே யேகுகின்ற ஒப்புமை 
போல பிராணன் நிற்க , 

கரணங்கள் அடங்கிக்கிடக்க 
முடியாதாம் ( எல்லாம் ஒன்றுபட்டியையும் என்றபடி ) இவை 
கட்கு உயிரானது அரசனுமில்லையாம் இவைகள் உயிரி 
னுக்கு அடிமைப்பட்டவைகளுமில்லை . ஏ - அசை நிலை . 


ஓதிய பிராண ணீங்க 

வொன்றுமற் றிருந்தோன் றன்னைத் 
தீதறத் தெளிந்த வுண்மைத் 

தேசிக னருளிச் செய்வான் 


43 


ஏதுனக் குற்ற செய்தி 

விளைந்ததே தியம்பா யென்ன 
மீதுறு மிருளே யன்றி 

வேறிலை விளம்பு கின்றாஎன் . 
( இ - ள் ) கூறப்பட்ட பிராணன் நீங்க (விட்டுவிலக ) 
யாதொன்று மற்றிருந்தவனாகியவனை தீங்கனைத்தும் (அறி 
யாமையெனப்படும் தீமை முழுதும் ) விட்டுவிலகித் தெளி 
வுற்ற மெய்ப்பொருளறிந்த நானாசிரியர் ( கூறுவான் ) 
உபதேசித்தலைச் செய்வார் . உனக்கு என்ன செயல் 
வந்துற்றது . உண்டாயது எதுவாம் . இவற்றினையறிந்த 
வாறே இயம்புவாய் ? மேலேவந்தடைந்த அஞ்ஞான 
விருளேயல்லாமல் வேறே கிடையாது . ( ஒன்றுமேயில்லை .) 
என்று கூறுகின்றான் மாணவகன் , ( எ - று ) 


ஆ.தலா லபிமானங்கள் 

அஞ்சுசோத் திராதி யைஞ்சாம் 
ஈதிவை யுளதா யிற்றங் 

கவைகளெங் ஙனமோ வென்னில் 
ஒதிய பொறிக ளந்தக் 

கரணமுக் குணமு யிர்ப்பாய் 
நீதக நிற்ற லஞ்சு 

நிகழ்ச்சியைஞ் சென்னக் கொள்ளே . 76 
( இ - ள் ) ஆதலால் , அஞ்சு அபிமானங்களாம் , சோத்தி 
ராதி ஐந்தாம் இங்கே இவை உண்டாயிற்று . 

அவைகள் 
என்ன தன்மைத்தோவெனில் , கூறப்பட்ட இந்திரியங்கள் 
உட்கருவிகள் முக்குணங்கள் 2.யிர்ப்பாகி ( மூச்சுவிட லாகி) 
நீ மனிதவகையில் இயங்கல் , நிற்றலாகிய தொழுல் வகை 
யிலிருத்தல் ஆகிய நிகழ்ச்சி ஐந்தேயாகு மென்று கொள்வா 


யாக . ( எ - று ) 


ஐவகை பபிமா னங்க 

ளாகு நீ நிற்ற லந்தம் 
பொய்வகைச் சகல மென்றே 

புனிதன தருளாற் கண்டு 


செய்லகை யாகி நின்ற 

கேவல நான்குந் சிந்தித் 
துய்வகை யுணர்ந்து கொண்ணீ 
கேவலக் கிடையென் றுன்பால் . 

77 
( இ - ள் ) ஐந்து பகுதியான 

பகுதியான அபிமானங்களாகின்ற நீ 
நிற்றலும் முடிதலும் பொய்வகையான சகலம் என்றே 
இறைவனுடைய கருணையினாலே 

நன்கு உணர்ந்து 
தொழிற் படுவகையாகி , நின்ற ( சகலத்திற் கேவலம் ) 
கேவலத்தில் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களாகிய 
நான்கினையும் சிந்தித்துக் கடை த்தேறும் வகை உணர்ந்து 
கொள்வாயாக . உன்னிடத்தில் கேவலத்திடையன்றே நீ ! 
அறிக . புதனின் - தூய்மையான நிருமல வடிவினன் . 
அவனருளே கண்ணாகக் காணின் அல்லால் ” என்ற திருத் 
தாண்டகக் செய்யுளுஞ் சிந்திக்கற்பாலதாம் . கிடை 

செய்வகையாதல் - தொழிற்படல் கருவிக 
ளுடன்- ( எ - று ) 


கிடைத்தல் . 


... 


அஞ்சபி மானம் பஞ்ச 
வவத்தைகள் ல .... 

நான் கொன்று 
இடையதா மிதனை வீட்ட 
வெஞ்சிய கருவி சாலம் 

போனதெங் ஙனமோ வென்னில் 
வஞ்சக வுடல நீங்கப் 
பூதங்க ளுகளு மன்றே. 

78 
ஐந்துவகை யபிமானங்களும் , சாக்கிரம் , சுவப்பனம் , 
சுழுத்தி , துரியம் , துரியாதீதம் என்னும் ஐந்து அவத்தை 
களும் 

. நாலும் , ஒன்றும் இடைப்பட்ட தாகிய 
இதனை ஒழிப்ப , எஞ்சியுள்ளதாகிய கருவியும் , காலமும் ,, 
சென்றது எத்தன்மைத்தோ எனில் , உளதுபோலத்தோன்றி 
யழியும் உடலம் ஆன்மாவினை விட்டுப்பிரிய பூதங்களைந் 
தும் சுழற்சியினையடையும் . ( அன்றே அசை நிலைகள் ) 


எ - று . 


45 


பொறிவிடப் புலன்கள் போகும் 

பொழுதெழு கரண மான 
வறிவுறு கலாதி யஃகு 

மருங்குண மூன்று மஃகக் 
குறியுறு மகேச மீசஞ் 

சதாசிவங் கூட வாயுப் 
பிறியவே விந்துப் பேர்ந்தாற் 

பெய்விட . நா தம் பேரும் . 


79 


( இ - ள் ) ஐம்பொறிகளும் ( மெய் , வாய் , கண் , மூக்கு 
செவி யென்பன ) நீங்கப் புலன்கள் தொலையும் . ( சுவை 
ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் என்பன புலன்கள் ) அவை 
யற்றுப் போகும்போழ்து எழுகின்ற கருவிகளானவற்றினை 
அறிவுறுக்கின்ற கலை , வித்தை , அராகம் முதலியன ஒடுங்கி 
விடும் . அரிய இராசத , தாமத , சத்துவ குணங்கள் மூன்றும் 
ஒடுங்க அடையாளமாகின்ற , மகேசம் . ஈசம் . சதாசிவம் 
வந்தடை. யப் பிராணவாயுவும் பிரிவுறலைச்செய்யும் , அஃது 
பிரிவுற விந்து தத்துவ நீங்கும் . அஃது நீங்க நாத தத்துவ 
மும் பெயரும் நாதம் , விந்து , சத்தி , சிவம் வித்தியாதத்து 
வங்களும் ஈண்டுக் குறிக்கப் பெறலைக் காண்க . ( எ - று ) 


தத்துவச் சால மிந்தத் 

தன்மைகள் கழல மூல 
மித்தையா மதீதத் தொன்றும் 

விளங்கிய தில்லை யென்ற 
வத்தகு மாணன் றன்னை 

அண்ணல்பார்த் தருளிச் செய்ய 
அத்தகைய யானுந் தானாய் 

அறிவிலா யியம்பக் கேணி . 


80 


( இ - ள் ) தத்துவக் கூட்டங்களாகின்ற இந்த இயல்புக 
ளெல்லாம் நீங்கிய காரணத்தால் மூலதத்துவம் பொய்மை 
யாகும் . அதீத நிலையில் ஒன்றும் தெளிவதற்கில்லை 
என்று வினவிய அத்தன்மையுடைய 

சீடனை 

நோக்கி 


46 


அண்ணலாகி குருமூர்த்தி உண்மைத் தன்மையினை விளக்கி 
யருளவும் , அத்தன்மையுடைய மாணவகனும் தானாக 
அறியும் அறிவில்லா தவனாக , 

அறிவில்லா தவனே ! நீ ! 
மீளவும் யான் கூறப் பெறலை நன்கு கேட்பாயாக ( எ - று ) 


பொய்யுடல் பஞ்ச பூதம் 

பொறிகர ணங்கு ணங்கள் 
பெய்தரு பிராண னாதிக் 

கருவிக ளென்னும் பெற்றி 
மெய்யருள் விழியாற் கண்டு 

விரியிரு ளதீத வீட்டிச் 
செய்வினை யுடற்கட் டோயாச் 

சின்மய னாய நீதான் . 


81 


( இ - ள் ) அழியும் பொய்ம்மையான தூலசரீரத்தையும் 
ஐம்பெரும் பூதங்களாகிய மண்ணையும் , நீரையும் , தீயை 
யும் . காற்றையும் , விண்ணையும் , மெய் , வாய் , 

கண் , 
மூக்குச் செவிகளாகிய அறிவுப் பொறிகளையும் , வாக்கு 
பாதம் , பாணி , பாயு , உபத்தமாகிய தொழிற் பொறிகளை 
யும் . ( சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றமாகிய புலன்களையும் ) 
மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகிய அந்தக்கரணங்களை 
யும் , முக்குணங்களையும் , இவற்றிடைப்பட்ட 
வித்தை , அராகம் , புருடன் , மான் ( காலம் நியதி ) ஆகிய 
பிராணாதிகளையும் இவை அகக்கருவி புறக்கருவியான 
தன்மையினைத் தேசிகன் அருளினாற்கிட்டிய , உண்மை 
யாகிய ஞானக்கண்ணாற் கண்டு தெளிந்து , விரிந்த இருளா 
கிய அஞ்ஞானத்தைக்கொன்று , ( கெடுத்து ) இருவினையாற் 
றோய்ந்த உட லினிடத்துப் பொருந்தப் பெறாத ஞான 
வடிவினனாகிய மாணவகன் நீதான் . ( எ - று ) 


கலை , 


தானெனு மவைமுன் னீயாச் 

சார்ந்தெழு மபிமானத்தா " 
லான பொய் யறிவை மோகச் 

சகலமா மறிவாய்க் கண்டிட் 


டீனமா ரொழிவிற் போதந் 

தன்னையு மொருவி மூலப் 
பான்மையா வதீத போத 
மன்று நீ யென்று பார்த்து , 

82 
( இ - ள் ) தான் என்றுரைக்கும் அவற்றின் முன்னர் நீ , 
தானாகவே பற்றியடைந்திட்டு அதனிடத்தினின்றும் 
எழா நின்ற அபிமாளித்தலால் ஆன பொய்யாகிய உணர் 
வினை மயங்குதலைப் புரியும் சகலமெனும் 

அறிவாகப் 
பார்த்து , தாழ்மையான குற்றந் தங்கிய நீக்கமற்ற அறிவி 
னையும் நீக்கி . காரணத் தன்மையால் அஃது மேலாகிய 
ஞானம் அன்று என்று கொண்டு நீ அவ்வுண்மையினை 
பள்ளவாறறிந்து . ( எ - று ) அபிமானம் - அறிவு , ஒன்றைத் 
தன்னுடையதாக நினைத்துத் தனது என்று 
தானென்று கொண்டாடுதல் , ( செருக்கு ) தைச தாங்காரமு 
மாம் . 

சகாக, சகலாவத்தை. அஃது ஆன்மாத் தனு 
கரணாதியோடுங் கூடித் தன்னிச்சா ஞானக் கிரியைகள் 
ஒருபுடை விளங்குமவ தரம் . 


அல்லது 


போனவை யனைத்தும் நீயாய்ப் 

புந்தித்து வந்த போதம் 
தான து சகல போகஞ் 

சே தனத் தன்மை யன்றா 
மானவை யொழிந்த போத 

மதுவு நீ யன்ற தீதத் 
தீனமா மயக்க போ தத் 

திருளுநீ யல்லை யாகும் . 


83 


( இ - ள் ) அங்ஙனமாகச் சென் றவைகளெல்லாம் , நீயே 
யாகி நிச்சயித்து வந்த அறிவானது , 

எல்லா வகையான 
நுகர்விலும் சென்று துய்க்கப் 

துய்க்கப் பெறுதலின் அறிவின் 
தன்மையலது -ஆம் . ஆகிய அவற்றினை விட்டு நீங்கின 
அறிவும் 

நீயாகமாட்டாய் , அதீதமாகிய மேனிலையில் 
இழிவாகிய மயங்குதலைச் செய்யும் அறிவாகிய இருளும் 
நீயல்லை ஆகும் . ( நீயாக மாட்டாய் ஆகுவை ) அதீதமா 


48 


வது - ஆன்மாவில் ஆணவ மலம் பரிபூரணமாயிருக்கும் 
கேவலாவத்தையாகிய தன்மையாம் . நீக்கமில் அதீதமாசு 
நிறைந்த கேவலாமா நீர்மை " என்பது ( கிவப்பிரகாசம் ) 
( எ - று ) . துரியா தீதமாவது : 

கருவிகளெல்லாம் நீங்க 
ஆணவமலமானது நீங்காதிருக்க மூலாதாரத்திலே புரு- 
னின்ற அவதரம் , , தனி யதீதம் உயிர்க்குமுண்மை 

யென 
வுணர்த்து மன்றே ( என்பது சிவப்பிரகாசம் ) 


இன்னிலை யிழித்து வந்த 

தெவையும்யா னென்ற லானும் 
பின்னையென் னுரைக்கி சைந்து 

பிராந்தி நீ யொழித லானும் 
துன்னிரு ளகன்று ஞானச் 

சொரூபனீ யாத லானும் 
அன்னிலை யாவுங் கண்ட . 
வறிவதாத் மாவ தாகும் . 

84 
( இ - ள் ) இந்தத் தன்மையினை நீக்கி வந்தது யாவை 
யும் யானே என்று கருதுதலாலும் , அதன் பின்னர் என்னு 
டைய உபதேச மொழிகளுக்கு இணங்கி , மயக்கவுணர்வு 
நீங்கப்பெறலானும் , 

ஆன்மாவினைப் 

பணித்திரா நின்ற 
மலவிருளானது . நீங்கப்பெற்று அறிவுவடிவானாக நீயே 
ஆகுதலானும் , அந்தத் தன்மைகள் அனைத்தையுங் கண்டு 
கொண்ட ஞானமே ஆன்மாவாகும் ( எ - று ) 
துன்னல் - நெருங்கல் , பிராந்தி - மயக்கவுணர்வு , இழித்து 
நீக்கி , உருள் - அஞ்ஞானவிருள் . 


அறிவிக்க வறிகை யானும் 

அறியாம லிருத்த லானும் 
அறிவித்த வறியா மைக்கிங் 

கறிவு நீ யாத லானும் 
அறிவித்த வென்னை நீயிங் 

கருளெனத் தெருள லானும் 
அறிவிக்க வறிவா னாய 

வறிவதான் மாவ தாகும் . 


49 


( இ - ள் ) அறிவித்த காரணத்தால் , 

காரணத்தால் , அறிதலானும் 
அறிவிக்காதபோது அறியப் பெறாமல் இருத்தலானும் , 
அறிவித்த அறியாத்தன்மை நிலைக்கு இவ்விடத்து அறிவே 
ஆகின்றதாலும் , உன்றன்மையினை 

ன்னவாறென 
உணரும்படிச் செய்த “ நீ இங்கறிவுறுத்தியது கருணையே 
யாகுமெனத் தெளியப்பெறலானும் , அறிவிக்கவும் , அறிவா 
னாகிய அறிவே ஆன்மாவாகும் , ஆன்ம வடிவமானது : 
ஆசிரியருடைய அருளினாலே தன்னையும் தன்னிடத்திலே 
பந்தமாயிருக்கின்ற தத்துவ விவகாரங்களையும் , எவ்விடத் 
திலும் தோன்றாமல் மறைத்து நின்ற ஆணவ மலத்தையும் 
நீங்கித் தான் அறியும் முறையையும் அவனது 
அறிவுக்கறிவாய் நின்று உபகரிக்கு முறையும் தன்னறிவிலே 
விளங்கக் காண்பது பாயிருள் நீங்கி ஞானந்தன்னைக் 
காண்டல் ஆன்ம ரூபம் (உண்மை நெறி விளக்கம் ) ( எ - று ) 


( ஞானம் 


வடிவறும் வடிவி லன்றி 

வடிவறா துயிரி னுண்மை 
வடிவிலே நின்றா லென்றும் 

வடிவமே யானாற் போல 
வடி விலா வடிவினின் றால் 

வடிவிலா வடிவே யாவை 
வடிவிலே நின்றா லென்றும் 
வடிவறா மதித்துப் பார் நீ . 

86 
( வடிவு - உருவம் ) இ - ள் ) வடிவமானது ஒழியப் 
பெறும் உருவில்லா மல் , உயிர்களுடைய உண்மைத்தன்மை 
வடிவம் நீங்காது . ஆகவே , உயிர்த்தன்மை உருவத்திலே 
நிலை பெற்றால் எப்பொழுதும் வடிவத்தன்மையேயாம் . 
அங்ஙனம் உருவமேயாயினாற்போல உருவில்லா , உருவில் 
நிலைபெற்றால் ( அருவில் ) உருவில்லா உருவேயாகுவை ! 
ஆயின் வடிவத்தினிடத்து நிலைபெற்றால் , எப்பொழுதும் 
உருவத்தன்மை நீங்கா. நீ ! இவற்றினை நன்கு ஆராய்ந்து 
பார்ப்பாயாக எ.று. 

இஃது , நுண்ணுடல் பருவுடல்களின் 
நிலைமையினை நன்காய்ந்து பார்க்கின் விவரம் 
புலப்படும் . ( எ - று ) 


நன்கு 


» -7 


50 


எண்ணிலுன் னியல்பு தன்னை 

யின்னமுங் கேட்டி யாகில் 
விண்ணுமுன் கண்ணும் போலும் 

என்றுனை விளங்கிக் கண்டிட் ( டு ) 
உண்ணிறை பொருட்கு முன்பால் 

ஒன்றிருள் தனக்கு நீயே 
கண்ணென வருளாற் கண்டு 

காரிருள் கழிய நில்லே , 


87 


( இ - ள் ) நன்கு ஆய்ந்து உன்னியல்புகளை இனிமேலும் 
கேட்பாயேயானால் , ஆகாயமும் உன்னுடைய கண்களும் 
ஒக்கும் . என்று உன்னை விளங்கிக் கண்டுகொண்டு உன் 
னிடத்தே நிறைந்த பொருளுக்கும் உன்னிடத்து பொருந்தி 
யுள்ள ருளுக்கும் (அஞ்ஞான நிலைமைக்கும் ) நீ ! 
தானாகவே , அறிவுக்கண்ணெனவே திருவருட் பாங்காற் 
கண்டு கரிய இருளானது நீங்கிட நிலை பெறுவாயாக 
( எ - று ) ஏ அசைநிலை. 


என்றுதே சிகனி யம்பி 

யிங்குநீ யொழித்த வெல்லாம் 
நின்றுபா ரென்ற போது 

ஞேயமே யன்றி வேறு 
சென்றவப் பொருள்க ளொன்றுங் 

கண்டிலே னென்னத் தேவன் 
உன்றன தறிவின் மூலி 
யொருமுத லிங்குண் டென் றான் . 


2 . 


88 


( இ - ள் ) என்று அறிவாசிரியராகிய குருமூர்த்திகள் கூறி 
இவ்விடத்து உண்மையினை 

யுள்னவாற்றிந்து மாயா 
காரியப் பொருள்களை நீக்கிய யெல்லாவற்றினையும் , ஒரு 
முகப்பட்டு நிலைத்துப் பார்ப்பாயாக என்றுபதேசித்த 
போது , ஞேயமேயல்லாமல் தனியாகச் செல்லப்பட்ட அப் 
பொருள் களை மீண்டுங்காணப் பெற்றிலேன் என்றுரைக்க 


51 


வும் , தேவனாகிய பதிப்பொருள் , உன்னுடைய ஞானத்தின் 
மூல காரணமாகிய ஒப்பற்ற முதல்வன் இங்குள்ளவனே 
என்று கூறினான் . ( எ - று ) 


யாவுமாய் நின்ற போத 

மன்றியே யிதற்கு மேலோர் 
தேவுள தென்று நின்ற 

செவ்வியை யலைக்க வேண்டா 
வாலியே கர்த்தா வாகு 

மதுகர்த்தா வான தன்மை 
நீவகுத் துண்மை யாயே 

யெனக்கு நீ நிகழ்த்தி டாயே . 


89 


( இ - ள் ) எல்லா மாய் நிலைபெற்ற ஞானமேயல்லாமல் 
இதற்கும் மேலே ( ஒரு பொருள் ) ஒரு கடவுள் உளது என்று 
நிலைபெற்ற பருவத்தினை ( இயல்பினை ) அசைத்துப் 
பார்க்க வேண்டாவாம் , ஆன்மாவே ( உயிரே ) தலைவனாக 
ஆவன் , அது . தலைமையான நிலைமையினை நீயே வகை 
செய்து மெய்ம்மையாகவே ( என்று முளதாந்தன்மைத் 
தாகவே ) அடியேற்குத் தேவரீர் கூறியருளவும் நிகழ்த்திடு 
பகுதி . ஆய் முன்னிலை விகுதி , ஏ , அசை நிலை ( எ - று ) 


அறிதரக் கருவி யுண்டிங் 

கறிபவ னான பின்னை 
நெறிதரக் கர்த்தா வென்னை 

நீயேகர்த்தாவே யானாற் 
செறிசுக துக்க மென்றான் 

செய்தவெள் ளாண்மை யுண்டென் 
றறிதராய் முற்செய் கன்ம 

மதுவாய வார்வூ ணுண்டேல் . 


90 


( இ - ள் ) அறிதரக் ( அறிவதற்கு ) கருவிகள் உள்ளது . 
இங்கு , உணர்பவன் ஆனபிறகு உண்மை நெறியினைத் தருவ 
தற்குக் கருத்தாவாதல் யாது ? ( எதன் பொருட்டு ) நீயே 


52 


கர்த்தாவே யானால் , நெருங்கிய சுகமும் துக்கமும் உண்டு 
என்றான் . செய்த (உழவுத்தன்மை , வேளாண்மையுள்ளது . 
( விவசாயம் ) என்று அறிதலைச் செய்யமாட்டாய் , 

முற் 
பகற் செய்யின் பிற்பகல் விளையுமாப்போல முற்பிறப்பின் 
கண் செய்த கருமாலின்படியே போகபோக்கியப் பொருள் 
கள் உளவாகும் , ஏல்- ( ஏற்பாயாக ) ( எ - று ) 


ஒருவனோர் பொருளை யுன்சுை 

யுய்த்தன னிரவி லந்தப் 
பொருளையோர் கள்வ னெய்திப் 

* போ தலாற் புலர்ந்த காலை 
வெருவர விழிப்ப தன்றி 

வேறுண்டோ வுனக்கு மந்தக் 
கருவிகள் வசத்த தாகக் 

கண்ணுத லடிமை நீயே . 


91 


உன் 


( இ - ள் ) ஒருவன் தன்னகத்துள்ள ஒரு பொருளை 
னுடைய கையினிடத்துப் பத்திரமாகக் கொடுத்தனன் . 
இரவின் கண் அப்பொருளை ஒருகள்ளன் வந்து பறித்துக் 
கொண்டு சென்றிட்டால் 

பின்னர் 

விடியற்காலையில் 
அஞ்சித்தக அங்குமிங்கும் விழித்தலேயல்லாமல் தனியாக 
வேறு உள்ளதோ ? உனக்கும் அந்தக் கருவிகள் வயமாக 
நுதல்விழி 

நாட்டத்து இறைவனுக்கு நீயே அடிமை 
யாகுவை ! ( எ - று ) 


இன்னுமுன் றன்மை சொல்லில் 

இன்பத்துன் பங்கண் மாறி 
மன்னினின் றவைக டுய்க்கும் 

வகையின் மேல் வருப நாடாய் 
சொன்ன நல் லின்ப மொன்றுந் 

துய்த்த நீ துன்பந் தன்னை 
யன்னிய மாக்கி டாதே 

யலந்துநீ யருந்த லென்னோ . 


92 


53 


( இ - ள் ) மேலும் , உன்னுடைய இயல்பினைக் கூறிடின் 
இன்பதுன்பங்கள் மாறுபட்டு நிலைத்து நின்று அவைகளை 
நுகரும் வகையின் மேல் வருவனவற்றை ஆராய்வாய் ! நல் 
வினைக் கீடாகவந்த நல்ல சுகத்தினை மாத்திரம் நுகர்ந் 
திட்ட நீ ! துன்பத்தினை வேறாகக் கருதி விலக்கிடாது 
வருந்தி மேலும் அத்துன்பத்தினை நீதானாக நுகர்தல் 
யாது கருதியோ ! கூறுவாயாக . ( ஏ - று ) 


இதற்குவே றுரையொன் றின்றி 

யிருந்தவன் றன்னைப் பார்த்திட் 
டதற்குவே றுரையுண் டாகி 

வறைந்திடா யென்ன வண்ணல் 
பதைப்பற விருந்த மாணன் 

அறிவிலே பதியைக் காட்டக் 
கதித்தெழு மருளா லாங்கோ 

ருவமையின் கட்டு ரைப்பான் . 


93 


( இ - ள் ) இங்ஙனமாகக் கூறும் உபதேசத்திற்குப் பதில் 
தனியாக எவ்வகையான வுரையாடலுமின்றி வாளாவிருந்த 
வனாகிய மாணவகனை நன்கு பார்வை செய்து கூறியன 
வற்றிற்குப் பதில் உண்டாயின் கூறுவாயாக என்று தேசிகன் 
சால்லவும் , பதைபதைப்பு இன்றிச் சும்மா விருந்த சீடனு 
டைய ஆன்மாவிலே ( ஞானத்திலே ) புதியதாக இறைவ 
னைக் காண்பிக்க மிக்கு எழும் கருணை வெள்ளத்தினால் 
ஆங்கு ஒரு ஒப்பற்ற உவமான முகத்தால் எடுத்துரைப்பா 
னாயினான் ( எ - று ) கட்டுரைத்தல் -உறுதிமொழியுரைப்பது . 
உவமை- உபமானம் . ஒப்புமையான் சாத்ருசியத்தால் 
என்பன ஒரு பொருள் . 


இரும்பொடு காந்தக் கல்லின் 

இருமுக மொருவ னின்று 
பொருந்தவே பிடித்தாற் காந்த 

மிரும்பினைப் பொருந்த வாங்கும் 


54 


பொருந்திடா தொருவன் வைத்தாற் 

போலவுன் கன்மந் தன்னை 
வரும்பருவத்தி லூட்டி 

வளர்த்துவா னொருவன் வேண்டும் . 


94 


( இ - ள் ) கரும் பொன்னாகிய இரும்பு உலோகத்துடன் 
ஊசிக் காந்தக் கல்லின் இரு முனையிளையும் ஒருத்தன் 
நின் று பற்றும்படிப் பிடித்தால் காந்தமானது அவ்விரும்பி 
னைப் பற்றுற இழுக்கும் . அங்ஙனம் பொருந்திடாதவாறு 
ஒருவன் வைத்தானேயானால் எங்ஙனம் பொருந்துதல் 
பெறாதோ ; அதுபோல உன்னுடைய பழவினையை வரும் 
பருவத்தில் உண்ணச் செய்து வளர்த்திடுமவன் ஒருத்தன் 
வேண்டப்படும் . காந்தம் இழுக்குஞ் சத்தியுடையது . 
இரும்பு இழுக்கப்படின் இயங்குதலையுடையது . இரண்டை 
யும் ஒன்றாகச் சேர்ப்பதற்கு ஒருவன் வேண்டப்படும் எனல் 
கண்கூடு , ( எ - று ) 


என்றவன் றனக்கிங் குள்ள 

சுதந்தர வீனந் தன்னை 
யொன்றுமற் றிவனெ முன்னின் 

றுரைத்திட விவனு ரைப்பான் 
என்றன லுட்பு றம்பா 

மிரண்டினி லெவற்றின் பானீர் 
நின்றுணர்த் திடுவீ ரென்ன 

நின்மல னருளிச் செய்வான் . 


95 


( இ - ள் ) என்று அவனுக்கு இவ்விடத்துள்ள தன்வய 
மாதல் இன்மையைப் பொருந்தப்பெறும் . 

( மற்று - அசை 
நிலை ) இவன் தானே முன் நின்று இங்ஙனமாதலைக் கூற 
( ஆசிரியன் ) இவன் வினவுவான் (மாணவகன் ) என்னுடைய 
அகம் புறம் எனப்படும் இரண்டனுள் எவற்றினிடத்து நின்று 
தேவரீர் அறிவுறுத்தியருளுவீர் ! என்று மீளவுங் கேட்க , 
நின்மலவடி வினனாகிய 

குருமூர்த்திகள் கூறியருளுவர் . 
நின் மலம்- தூய்மைத் தன்மை , ( எ - று ) 


55 


உள்ளுமாய்ப் புறத்து மாய்நின் 

றுணர்த்துவோ நாமென் றுண்மைத் 
தெள்ளிய வருளி னாலே 

தேசிக னருளிப் பின்னும் 
ஒள்ளிய தன்மை யோடு 

முன்னிலை படர்க்கை யுற்றே 
நள்ளுற நடத்து வோ நா 

மென்றவ னவிலுங் காலை . 


96 


என்று 


( இ - ள் ) நாம் அகத்திடத்தும் புறத்திட த்துமாய் 
நிலைத்து அறிவுறுத்து தலைச் செய் வோம் , மெய்ம்மைத் 
தன்மையினை , தெள்ளத் தெளிந்த கருணையினாலே , 

ஆசாரிய மூர்த்திகள் கூறியருளி மேலும் , ஒளி 
பொருந்திய தன்மையிடத்தும் , முன்னிலையிடத்தும் 
படர்க்கையிடத்தும் அடைந்தோம் . மிக நெருங்கியுறச் 
செலுத்துவோம் என்று அவ்வாசிரியன் கறுங் காலத்து . 
( எ - று ) 


பரவிய தன்மை யாதி 

மூன்றையும் பகரு மென்ன 
விரவிய விச்சா ஞான 

கிரியையுள் விளைத்தல் தன்மை 
யுரவுமுன் னிலையு ரைக்கல் 

அவனவளதுவா யூட்டல் 
விரவிய படர்க்கை யிந்த 

விரண்டினுந் தட்டா மெய்ம்மை . 


97 


( இ - ள் ) எங்கும் வியாபித்த, தன்மை முன்னிலை 
படர்க்கையிடமாகிய மூன்றினையும் கூறியருளுங்கள் என்று 
விண்ணப்பிக்க , யாண்டும் கலப்புற்ற இச்சை , ஞானம் 
கிரிகை என்பனவற்றுள் உண்டாக்கல் தன்மையாகும் , நேர் 
முகமாகக் கூறல் வலிய முன்னிலைத் தன்மையாகும் , அவன் 
அவள் அது எனும் 

மூவகையாய் 

உண்பித்தல் கலந்த 


56 


படர்க்கையாகும் , இந்த இரண்டிடத்தும் 

மெய்ம்மை 
தடுக்கப் பெறமாட்டா ( எ - று ) இந்த இரண்டு - அகமும் 
புறமுமாகும் . 


முன்பு நீ நின்ற வேதத் 

தன்மை முன்னிலை படர்க்கை 
யென்பதிங் கிவையாய்க் கண்டிட் 

டிறையவ னருளி னாலே 
யின் புறு முத்திக் கண்ணில் 

இவ்வகை மூன்று முன்பால் 
துன்பற நடத்துந் தன்மை 

சொல்ல நீ கேண்மி னென்றான் . 


98 


( இ - ள் ) முன்னர் நீ நிலைத்த காரணம் ஆவது அந்தத் 
தன்மையும் , முன்னிலையும் , படர்க்கையும் என்று சொல்லப் 
படுவது , இங்கு இவைகளாகிக் காணப்பெற்று , பரமேசுரன் 
திருவருட்பாங்கினால் இன்பம் அடையப்பெறும் மோட்சம் 
பொருந்திடின் தன்மையாதி மூன்றும் உன்னிடத்துத் 
துன்பம் நீங்க , நிகழ்த்துந் தன்மையினைச் 

தன்மையினைச் சொல்ல 
மாணவக ! நீ ! கேட்பாயாக என்று , உபதேசித்தருளினான் 
ஆசிரியன் ( எ - று ) மின் ஏவல் கண்ணியதாம் . 


நீயறச் சிவமாய் நிற்றல் 

இடையறா நிகழ்ச்சி தன்மை 
யாயமுன் னிலையு ரைக்கில் 

அகிலமுஞ் சிவமாய்த் தோன்றல் 
மேயவப் படர்கை சொல்லின் 

விளம்பிய விரண்டு மொன்றாய் 
ஞேயவா னந்தா தீத 

நிறைவிலா நிறைவா மன்றே . 


99 


( இ - ள் ) மாணவக ! நீ ! யாவுந் தொலையச் சிவமாக 
திற்கப்பெறல் இடையறவுபடாத நிகழ்வேயாம் . அதுவே 
தன்மையாகும் . அத்தன்மைபோல் 

முன்னிலையினை 


57 


யுரைக்கில் ( கூறினால் ) உலகில் காணப்படும் எல்லாமும் 
( அனைத்தும் ) சிவபரம்பொருளாக , முன்னே காணப்பெறல் 
முன்னிலையாகும் . பொருந்திய படர்க்கையினைப் பகரின் 
( கூறினால்) , சொல்லப்பட்ட தன்மை முன்னிலைகளாகிய 
இரண்டும் ஒன்றாய்க் கலந்த இன்ப மேலீடாக ( ஆனந்த 
அதீதம்-) நிறைவு இல்லாத நிறைவாகும் 

அன்று , ஏ 
இரண்டும் 

நிலைகள் , ஆனந்தம் - பேரின்பம் , 
நிறைவு இலா நிறைவு - பரிபூரணத் தன்மை . 


அசை 


கரகுரு நிகழ்த்த லாலித் 

தொகுதிமுன் கண்டு சென்ற 
உரவறு மாணன் றன்னை 

நோக்கியுத் தமனு ரைப்பான் 
விரவிய உபாதி நா முன் 

வேறிடக் கூறு செய்த 
மரபுனக் கேற வுன்பால் 

வாய்த்ததோ வெள்ள மான 


100 


( இ - ள் ) தேவ குருவா 

தேவ குருவாகிய ஆசாரிய : மூர்த்திகள் கூதப் 
பெற்றதால் இங்குக் கூறப்பட்ட தத்துவக் கூட்டங்களின் 
தன்மையினைக் கண்டு வந்த ஆன்ம அறிவு . வலிமையுற்ற 
மாணாக்கனை நன்கு அருட் கண்ணால் பார்த்து மேலானவ 
னாகிய ஆசாரியன் ( உத்தமன் -- மேலானவன் ) கூறுவான் , 
எங்ஙனமெனில் ; மாணவக ! கலந்த (உபாதிகள் தொல்லை 
கள் நாம் முன்னர்த் தனியாக ஆமாறு பகுதிப்படுத்திய 
நெறிமுறைமை, உனக்கு அறிவினிடத்தில் தைக்க . 
னிடத்தில் விளக்கமாகப் பெறப்பட்டதா ? என்று வினவ 
அதற்கு நன் மாணாக்கனானவன் கூறுவான் ( தொடரும் ) 
( எ - று ) 


உன் 


காயநா னன்று பூதக் 

கட்டு நா னன்று மன்னை 
மேய்வைம் பொறிநா னன்று 

மிக்க நாற் கரண நானன் ( று ) 


» -8 


101 


உடல மோ , 


பொருந்தும் 


( இ - ள் ) என்று கூறிக்கொண்டு கீழே விழுந்து வணங் 
தந்தையின் இரு திருவடிகளையும் சிரசின் மேற்றோங்கிக் 
கொண்டு நெருங்கிய புளகாங்கிதங் கொள்ளவும் கண்களி 
னின்றும் ஆனந்த மாரி சொரியவும் , அன்பானது மலை 

58 
எயுமுக் குணம்பிராணன் 

யானுநானன்றா மென்ற 
ஞேயமே நீகா ணென்ற 

நின்மலா போற்றி போற்றி . 
( இ - ள் ) கூறுகின்றான் எங்ஙனமெனில் , 
நான் அன்று . 

ஐம்பூதங்களாகின்ற தொகுப்பும் அன்று . 
நிலைபெறுதலோடு பொருந்திய அறிவுப்பொறி தொழிற் 
பொறிகளும் அன்று ; ( ஞானேந்திரியமும் , கர்மேந்திரியமும் 
மேம்பட்ட மனம் புத்தி சித்தம் ஆங்காரங்களாகின்ற உட் 
கருவிகளுமன் றாம் . இவைகளுடனாய்ப் 
இராசத தாமத சாத்துவித குணங்கள் மூன்றும் . பிராண 
னும் யானும் ( புருடன் ) நான் அல்ல . ஆம் என்ற ஞேயமே 
நீ என்பதனை யறிந்து கொள்வாயாக .. 
மாந்தன்மையா தல் ) என் றருளிச் செய்த நின் மல வடிவமான 
வனே நினது திருவடிகள் வணங்கக் கடவது . ( எ - று ) 

என்றுவீழ்ந் திறைஞ்சி யெந்தை 

யிணையடி தலை மேற் கொண்டு 
துன்றிய புளகம் பொங்கக் 

கண்கணீர் சொரிய வன் புக் 
குன்று போல் வளர வள்ளங் 

குதுகுதுத் தழிந்தெழுந்து 
நின்றவன் றன்னை நோக்கி 

நின்மல னருளிச் செய்வான் . 
கித் துதித்து எமது பரம கருணாநிதியாம் 


( கேயம் - சிவ 


102 


குருவாகிய 


போல் வளரவும் , உள்ளமானது குளிரவும் , (களிப்பு மீ தூரப் 
பெறல் குதுகு துப்பாம் ) தன வசமழிந்து எழுந்து நின்ற 


59 


சோகமுடன் நின்ற மாணவகனை ஆசாரிய மூர்த்திகள் 
கண்ணால் நோக்கி ( நின்மலன் அழுக்கற்றவன் ) கூறி 
யருளுவான் . ( எ - று ) 


அளவிலா வருளி னாலே 

யவன் றனைப் பார்த்து னக்கிங் 
தளவெவா மொழித்த பின்னை 

யொன்றிமற் றிருந்த செய்தி 
தெளிவதா னந்த மாய 

சிவம்வினை பூமி யந்தம் 
ตองவளவை நா முனக்கு ரைப்பன் 
விரும்பி நீ சேண்மி னென்றான் . 


103 


{ { { { { ரா 


நாம் 


( இ - ள் ) அளத்தல் முடியாத சருணையினாலே , அம் 
மாணவகனைப் பார்த்து , உனக்கு இங்குள்ள 
விகாரங்கள் முழுதும் நீக்கிய பிறகு ஒருசிறிதும் ( கூ - இல் 
லாமல் ) அற்றிருந்த செயலைத் தெளிவானது ஆனந் 

ஆனந்தமா 
மாகும் . அவ்வானந்தமாகிய சிவத்தையும் , வினையையும் 
பூமியையும் , அந்தத்தையும் . உண்டாதலையும் , 
உனக்குக் கூறுவன் , அங்கனங் கூறுவனவற்றினை விரும் 
பிக் கேட்பாயாக என்றுரைத்தான் . (சிவம்விளைபூமி 
யெனவும் அந்தம் விளைவை யெனவும் பாடங்கொண்டு 
சிவம் உண்டாகும் (உதிக்கும் இடத்தையும் முடிவில் உன் 
டாம் பேரின்ப விளைவினையும் எனப் பொருள் கோடல் 
தகும் ) 


நீயற நிறைந்து நின்ற 

நின்மல போ தந் தானே 
யாயமெய்ப் பரையா மென்றே 

யவன் றனக் ககக்க ணல்கி 
மேய நற் கிரியை யிச்சை 

யறிவினில் வீடுங் காட்டித் 
தோய்வறத் திரோதம் போக்கிச் 

சுத்தபூ ரணனாய் வைத்தான் . 


60 


பரையாகும் , 


( இ - ள் ) நீ . நன்றாக நிறைந்து நின்ற தூய்மையான 
அறிவுத் தானேயாகிய 

மெய்ம்மையான 
என்று கொண்டே அம்மாணவனுக்கு அக்கண்ணாகிய உள் 
நாட்டத்தைத் தந்தருளி , பொருந்தியிட்ட நல்ல கிரியாகத்தி , 
இச்சாசத்தி , ஞானசத்தி ஆகிய முச்சத்திகளிலும் கூட்டு 
நெறியினையும் அறிவித்தருளி, 

பற்றுதலறத் திரோத 
மலமாகின்ற மறைப்பினையுந் தொலைத்து ,, 
யான சிவமாந் தன்மையனாய் வைத்தருளினான் ( எ - று ) 


தூய்மை 


வைத்தபின் பரைக்கு வேறு 

பரையில்லை யென்ன வைத்திட் 
1-- த்தகு பரையே. யாக்கி 

யநுபவச் செய்தி செய்து 
நித்தமா னந்த மான 

ஞேயத்தி னுதிப்பித் தங்கண் 
உய்த்தபேரின்பக் காட்சி 

யொழித்ததி லழுத்து வித்தான் . 


105 


அத்தன்மை 


பயான 


( இ - ள் ) இங்ஙனமாக வைத்தருளிய பின்னர்ப் பரைக்கு 
வேறு பரைகிடையாது என்று வைத்தருளி, 

பரை வடிவேயாக்கியருளி சிவா நுபவமாகிய நற் 
செயலைச் செய்திட்டு , என்று முளதாய் அழிவிலதாய் உள்ள 
ஆனந்தமான ஞேயத்தினிடத்துத் தம்மிடத்துச் செலுத்தப் 
பட்ட பேரின்பக் காட்சியாகிய நிலையில் ( அல்லன நீக்கி ) 
பதியும்படி செய்வித்தருளினான் ( எ - று ) 


எல்லையில் பரமானந்த 

வின் பத்து ளழுத்தி யந்தம் 
எல்லையுங் கீழு மேலும் 

நாப்பணு மிழித்திட் டின்ப 
எல்லையே வெங்கு மாக 

வின் புக்கின் புறவே வைத்துப் 
புல்லுத லற்ற வின்பம் 

பூரண மாகச் செய்தான் . 


61 


( இ - ள் ) முடிவில்லாத பரமானந்த 

மெனப்படும் 
பேரின்பத்திடை அழுத்தி , அந்தமும் ( முடிவும் ) ஆதியும் , 
மேலும் கீழும் நடுவும் ஆயவற்றினை யகற்றிட்டு . இன்ப 
முடிவே ( வரம்பே ) எங்குமாக ( வியாபகமாக - நிறைந்ததாக ) 
இன்பத்திடத்து இன்புறுதலேயாக வைத்திட்டுப் போய்ப் 
பொருந்துதல் அற்ற ( இல்லாத ) வந்தடைந்த நிறைந்த 
இன்பமாம் வண்ணம் செய்தருளினான் . ( எ று ) 


ஓரின்ப மான விந்த 

வொழிவிலா நிறைவு தானும் 
பேரின்ப சத்தி யா நீ 

பெற்றதுஞ் சத்தி முத்தி 
பேரின்பா தீத மாய 

பெறாமைப்பே றிரண்டு மற்றுச் 
சீரின்ப மயமாய் நின்ற 

செய்தி நீ யெய்தி டென்றான் . 


107 


( இ - ள் ) ஒப்பற்ற ஒரே இன்ப வடிவமான நீக்கமற்ற 
பரிபூரணந் தானும் பேரின்பச் சத்தியாக நீ அடைந்திட்ட 
தும் , சத்தி முத்தி பேரின்ப அதீதம் எனும் பெறாமையும் 
ஆகிய இரண்டு பேறுகளும் தொலைந்து போகச் சிறந்த 

ன்பமயமாய் நின்ற செயலை நீ ! அடைந்திடுவாய் என்றரு 
ளினான் , ( எ - று ) 


தன்னையும் தன்ன தோராத் 

தன்மையு மொருதன் மைத்தாய்த் 
தன்னறப் பெற்றோர் காணத் 

தாவில்பேரின்ப சத்திக் 
கன்னிய மாயி னோர்கள் 

ஆதலால் இன்பா தீத ( ம் ) 
உன்னிலே பெற்றா லன்றி 

யுற்பவ முனக்க றாதே . 


108 . 


62 


( இ - ள் ) தன்னையும் , தன்ன தாகிய நிலையை 
ஆராயாத இயல்பையும் , ஒரே வியல்பாய்த் தன்னிலை 
தானே நீங்கப் பெற்றவர்கள் . அகக்கண்ணால் கண்டிட 
லைச் செய்யக் கேடில்லாத ( அழிவில்லாத ) பேரின்பமாகிய 
சத்தி தனக்கு வேறாகப் பெற்றவர் ( ஆயினவர் ) ஆவர் . 
ஆகையினால் , இன்பமெனப்படும் பேரின்ப நிலையாகிய 
அதீதமானது உன்னி... த்திலேயே பெற்றால் 

அல்லாமல் 
உதித்தல் (உற்பவம் ) உன்னிடத்து 

நின்றும் நீங்கவே 
கூடாது ( எ - று ) 


ஒன்றுமற் றிரண்டு மற்றங் 

கொன்றிரண் டதுவு மற்று 
நின்று: நீ யழுந்த லற்று 

நீயல தானு மற்று 
சென்று சிவயாந் தன்மை 

சிவநீயாந் தன்மை தானும் 
அன்றியா ணவமி லாத 

வாணவ ராகி நில்லே . 


109 


( இ - ள் ) ஒன்றும் அற்று நின்ற நிலை அத்துவிதநிலை. 
இரண்டும் அற்று- துவித நிலை . ஒன்று இரண்டதுவும் 
அற்று - சுத்தாத்துவித நிலையாகிய நீ மானவக ! நீ இந் 
நிலைகளில் நிலைபெற்றுப் பதிதலும் நீங்கி , நீ அல்லாத 
தாகிய தானும் நீங்கப்பெற்று , பாசவலியும் பசுநிலையும் 
கெட்டுச்சென்று நீ சிவமாகிய நிலைமையும் , 

சிவமே 
நீயாகிய நிலைமையும் , ஆகிய அதுவும் அல்லாமல் ஆணவச் 
சேட்டையற்ற ஆணவமுடையவராக நீ நிற்பாயாக. ( எ - று ) 

அதுவே தானே யாகிய அந்நெறி 
ஏகனாகி யிறைபணி நிற்க 

மலமாயை தன்னொடும் வல்வினை யின்றே 
என்ற சிவஞான போதமுஞ் சிந்திக்கற்பாலது . 

பசுவினிற் 
கலந்த ஆணவமலவலி நீங்கப் பெற்று , சீலபோ தங்கெட்டுச் 
சிவபோ தமானவழி உண்டாம் முனைப்புக்கு ஆணவமற்ற 
ஆணவம் என்ற நாமம் உண்டென அறிதல் வேண்டும் . 


63 


சுகிசுக மிரண்டு மற்ற 

சுகாதீத வுண்மை தன்னிற் 
றகுசிவம் பெறுவான் பாசங் 

கெட்டவன் சைவ னன்றோ 
மிகுஞ்சிவ விளைவு தேவாம் 

விளைவுக்கு விளைவி லாத 
பகுதி நீ பாச மென்யேல் 

பரபோக முடிவி லாளை . 


அவனே 


( இ - ள் ) ( சுகி பண்பி , சுகம் , பண்பு ) பண்பும் பண்பியும் 
ஆகிய இரண்டும் அற்ற சுக அதீதமாகிய 

மெய்ம்மைப் 
பொருளில் , தச்க சிலமாந்தன்மைப் பெறுமவன் எவனோ 
அவனே , 

பாசவலியறவே நசிக்கப் பெற்றவனாகுவன் . 
சிவசம்பந்தமுடைவன் ( சைவன் ) 

ஆகுவன் 
அல்லவா . ( ஓ வினாப் பொருளது ) மிகுதியும் சிவத்தன்மை 
யுதிக்கப்பெற லே தேவநிலையாம் . அங்ஙனமுண்டாதற்கு 
வித்தாகாத விளைவுக்கு விளைவாகாத மூலப்பகுதி நீ 
யாகுவை . பாசம் மேலும் மேலும் உண்டாதல் பரபோக 
பாகிய முடிவிலா நிலைமையாம் ( எ - று ) 


பரபோகம் 

என்றாலும் சிவபோகம் என்றாலும் 
ஒன்றேயாம் , பாசம் - பந்தம் , சிவனிடத்துண்டாம் பாசமே 
பரபோகமா தலையுணர்க என்பதாம் , முடி விலாமை 
அந்தமின்மை . ( அந்தமில்லாதது ) 


மும்முத னித்தங் காண்டல் 

முடி விலா முதனீ யாகும் 
செய்மைகா ணேன்ன வைத்துச் 

சிவமுனைக் கெழும லுற்று 
மெய்ம்முத னீயாய் நிற்றல் 

வீட்டியச் சிலமாய் வாழ 
விம்முத லிழப்பு நாறா 

திருப்பதே யின்பா தீதம் . 


111 


64 


இ - ள் ) மூன்று முதலாகிய பொருள்களை அழிவில 
தாகக் காணப் பெறல் , அந்தமிலாத முதலாம் . நீயேயா 
கின்ற நேர்மையாகிய செம்மையினைக் காணப் பெறுவா 
யாக என்ன அதனிடைப்பதிய வைத்துச் சிவமானது 
உன்னைப் பொருந்துமாறு நிற்றல் மெய்ம் முதலாம் . நீயே 
யாகி விருப்பதைக் கெடுத்து எஞ்ஞான்று மொருபெற்றி 
யாய்ச் சிவமாகி வாழ்வதற்கு இம் முதலானது இழக்கப் 
பெறலும் தோன்றாது இருத்தல் , இதுவே , இன்பாதீதமா 
கும் ( பேரின்ப நிலையாம் ) ( எ - று ) 


சித்திலே சிவமொடுங்கச் 

சிவத்திலே சித்தொடுங்க 
வுய்த்தவிவ் விரண்டு மற்ற 

வுண்மையே வுண்மை யாக்கி 
அத்தகு சிவமே வாழு 

மதுவுன துண்மை யென்றே 
வித்தக வேத சைவம் 

மயக்கற விளம்பு மன்றே . 


112 


( இ - ள் ) சித்துப் பொருளிலே சிவமானது அடங்கிட 
வும் , சிவத்தினிடத்தே சித்துப் பொருளானது அடங்கிடவும் 
இங்ஙனஞ் செலுத்தப்பட்ட இவ்விரண்டு பொருளும் அற்ற 
சிவோகம் பாவனை பண்ணலாகிய உண்மை நிலையே 
மெய்ம்மைப் பொருளாக்கி அந்த மேம் பட்ட சிவ நிலையே 
வாழப் பெறுமதுவே நினது உண்மை நிலையாகும் என்று 
ச துரப்பாடுடைய வைதீக சைவமானது அறிவிடைப் பெற்ற 
மயக்க உணர்ச்சியானது நீங்கிட விளக்கமுறக் கூறிடலைச் 
செய்யும் ( எ - று ) 


இவனவனாகுந் தன்மை 

யெய்துமற் றின்பா தீதம் 
அவனிவ னாகுந் தன்மை 

யதுவுமற் றளவி றந்த 


65 


அவனவ னாகுந் தன்மை 

யவன் றனிற் கண்ட வுண்மை 
யவன் அவ னாகா முத்தி 
யதுசிவ முத்தி யாமே 

113 
( இ - ள் ) இவன் ( இந்தச் சீவன் ) அச் சிவனாகுந் தன் 
மையினை யடையப்பெறும் . அதுவும் நீங்கப்பெற்று 
இன்பா தீதம் ஆகும் . அச் சிவன் இச் சீவனாகின்ற தன்மை 
யாயதும் , நீங்கப்பெற்று , எல்லை கடந்த அவன் அவனே 
யாகின்ற நிலைமையினை அச் சிவன்றனிற் கண்ட மெய்ம் 
மையே அவன் அவனாகா முத்தியாம் . அதுவே சிவமாந் 
தன்மைப் பெருவாழ்வாகிய சிவமுத்தியாம் . 

சீவத்தன்மை நீங்கிச் சிவத்தன்மை யெய்துதலேயன்றி 
சிவம் சிவமாதல் 

சிவம் எப்பொழுதும் ஒரு 

கூடாது , 
பெற்றித்தேயாம் . பாசவறிவும் பசுவறிவுங் கெட்ட நிலை 
யாம் பசுவானது பதித்துவம் அடையும் என்பதாம் , ( எ - று ) 


அப்பொரு ளிருந்த தன்மை 

யதுமுதல் துவிதங் கூறின் 
அப்பொருளுதய மூன்றா 

மதுவதற் கின்மை நான்காம் 
அப்பொருளறிவு வீட 

லஞ்சாவ தறையுங் காலை 
அப்பொருட் களவு காணா 
வநுபவ வளர்ச்சி யாமே . 

114 
( இ - ள் ) அந்தப்பொருளானது. இருந்தபடியே இருந்த 
இயல்பானது முதலாம் ஒன்றாம் ) 
றைவனடி 

வாழ்க எலுந் திருவாசக அடியினையுங் 
கொண்டு துணிக , இரண்டாவது கூறிடின் அச்சிவ பரம் 
பொருள் தோன்றலேயாகும் , மூன்றாவது 4 .. றின் அதற்கு 
இலதாந்தன்மையாகும் நான்காவது நிலை பறிவுறுத்திடின் 
அப்பொருளது ஞானம் விடல் ஆகும் , ஐந்தாவது நிலை 
அறையுங்காலத்து ( கூறுமிடத்து ) அப்பொருட்கு எல்லை 
காண முடியா 

முடியாத அநுபவம் எழுந்து வளர் த லே யாகும் , 


ஏகன் 


அநேகன் 


66 


115 


உண்டா 


கெட்டு ஞான 
( எ - று ) ஆகும் என்பது ஆம் எனவாயது ( அநுபவம் 
கிவா நுபவம் ) 

அநுபவந் தனுவ தாகி 

யழியுமாப் போற்சி வன்பால் 
அநுபவ மந்த நாளைக் 

கழிவுகைம் மாற தாக்கி 
அநுபவ காயங் கொண்டே 

யநுபவ விழப்பு வாழ 
அநுபவப் புலவி யாறா 

ரருணிலைக் குரியோர்க் காமே . 
( இ - ள் ) அநுபவமானது ( ஒன்றன் வழியாக 
வது நுகர்வு ) உடலினையுடையதாகிப் பின்னர்க் கட்டுக் 
குலைந்து அழிகின்ற நிலைபோல சிவபரம் பொருளிடத்து 
உண்டாகும் அநுபவமானது , கூடுகின்ற அந்தக் காலத்துக்கு 
அழிந்திடலைப் பிரதிப் பிரயோசனமா கச்செய்து அவ்வது 
பவ நிலை இழத்தல் சிவமாந்தன்மைப் பெருவாழ்க்கை 
வாழ்ந்திட அனுபவ நிலையினை புலத்தலானது ஆறாவது 
ஆகும் இந்நெறி நிறைந்த கருணை 
பூண்டவர் க்காகிவிடும் . ( எ - று ) 

வெற்றுட றிரிந்து போக 

மேலொடு கீழு மற்றுச் 
சுற்றொடு நடுவு மற்றுச் 

சுகபரி பூர ணத்தே 
யுற்றிட லொழித லற்றிங் 

குலப்பிலா னந்த மாய 
தற்பர மொழிந்து நிற்பர் 

தற்பர மொழிந்தோர் தாமே . 
( இ - ள் ) வெறுமையான உடலானது 
கஞ்சு கியாகி சிவபோசுமானது மேலும் கீழும் நாற்புரமும் 
நடுவிடமும் நாமரூபங்கள் கெட்டு நீங்கி , வியாபகமாகி 
பரிபூரணமாகிய சுகத்தினை யுற்றடைதலும் ஒழிதலும் 


நிலைக்குரிமை 


116 


67 


நீங்கி ( நீக்கமற நிலைத்து ) இங்குக்கெடாத ஆனந்தமாகிய 
தற்பர நிலையினைச் சிந்தித்து நிற்பர் . தன் வசமிழந்த 
ஞான பரமாயுள்ள பெரியோர் . ( எ - று ) 


உடைய 


சீலமெய்த் திருவே டத்தின் 

செய்தியுஞ் சிவாலயத்தின் 
பாலுறை வடிவுந் தன்பால் 

பயன்படுஞ் சிவமாய்க் கண்டிட்டு ) 
ஓலமிட் டுருகிக் கண்ணீர் 

ஒழுகநெக் குநெக்கு முட்சேர் 
கோலமே கோல மாவர் 
குறைவிலா நிறைவி னாரே . 

117 
( இ - ள் ) நல்லொழுக்கமும் நற்பண்பும் 
உண்மையான திருவேடத்தின் பொலிவுடை.. ச் செயலும் , 
சிவபெருமான் திருக்கோயிலின் கண் அருள் கொண்டு 
எழுந்தருளியுள்ள திருவுருவமும் , பந்தபாசத் தடையற்ற 
முத்தான்மாவாகிய தன்னிடத்தில் . அருவும் உருவும் அரு 
வுருவுமாய ஞானமே திருமேனியாகவுடைய முத்திப் பய 
னாகத் தோன்றப்பெறும் பரசிவமாகவே 

காணுதலைப் 
பெற்று , இதுகாறும் பாசஞானத்திலும் பசுஞானத்திலும் 
சிக்குண்டு ஆணவமல முனைப்பால் நின்ற 
மோர் பொருளாகக்கொண்டு கருணையாலே தடுத்தாட் 
கொண்டு பதிஞானந்தந்தருளிய பெருமானே அபயம் 
அபயம் என்று கூவுதலைச் செய்தும் அன்பால் உருகுதலை 
யுற்றும் , கண்களினின்றும் ஆனந்த ( பாட்பம் ) நீர் சொரிய 
நெக்குவிட்டும் நின்ற போது நெக்கு நெக்கு நிளைப்பவர் 
நெஞ்சுளே . புக்கு நிற்கும் பொன்னார் சடைப் புண்ணிய 
னாகிய சிவத்தின் அருள் வடிவே வடிவமாகுவர் , அவர் 
தாமே குறைவிலா நிறைவினையுடையராம் ( எ - று ) 

செம்மலர் நோன்றாட் சேர லொட்டா 
அம்மலங் கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலற நேயம் மலிந்தவர் வேடமும் 
ஆலயந் தானும் அரனெனத் தொழுமே " 


வென்னையு 


68 


சூத்திரப் 


எனுஞ் சிவஞான போதப் பன்னிரண்டாஞ் 
பொருளே இப்பாட்டின் பயனாகக் கோடற்பாலதாகும் . 


சீலம் - ஒழுக்கம் இவ்வொழுக்கம் அடியவராகிய நிலை 
யில் ஒழுகும் ஒழுக்கமாம் . 


இவ் வேட 


கூடாது . 


ஒழுக்கம் விழுப்பந் தரலான் ஒழுக்கம் 

உயிரினும் ஓம்பப் படும் , என்பது வள்ளுவர் 
வாய் மொழி . 

உயிரினும் விழுமிதாகிய ஒழுக்கமுடையவர் 
தம் சிவவேடட் பொலிவே திருவேடமாகும் . 
முடையரர் தம்மைச் சிவபெருமானின் வேறாகக் காண்டல் 

வேட , நெறிநில்லார் வேடம் பூண்டென்பயன் " 
என்பது திருமந்திரமாகும் . சிவம் என்பதற்கு மங்களம் , 
ஐசுவரியம் , ஆக்கம் , அழகு , நலம் எனப் பல பொருளாம் , 
சிவனெனு நாமந் தனக்கேயுடைய செம்மேனி யெம்மான் 
யெழுந்தருளியுள்ள திருக்கோயிலின் கண் எழுந்திட்டருளிய 
சதாசிவத்திரு மேனியாகிய சிவலிங்க வடிவினைக் கா தலா 
கிக் கசிந்து கண்ணீர் மல்கி யோ துவார் தமை நன்னெறிக் 
குயக்கு நாத னாமமாகிய நமச்சிவாயத்தைச் செப்பி வழி 
படல் வேண்டுமெனல் குறிப்பிடப்படுகின்றது . 


விறகிற் றீயினின் பாலற் படுநெய்போள் 
மறைய நின்றுளன் மா மணிச் சோதியான் 
உறவு கோனட்டு உணர்வு கயிற்றினான் 

முறுக வாங்கிக் கடைய முன் னிற்குமே 
என்ற அப்பர் திருவாக்கின்படி மறைய நின் றருள் மாமணிச் 
சோதியினைச் சிவமாய்க் காணல் வேண்டுமெனல் புலப் 
படுக்கப்படுகின்றது . 


ஊனினுள் உயிரை வாட்டி 

உணர்வினார்க் கெளிய ராகி 
வானினுள் வானவர்க்கும் 

அறியலா காத வஞ்சர் 


69 


தானெனிற் றானே யென்னும் 

ஞானத்தார் பத்தர் நெஞ்சுள் 
தேனுமின் னமுது மானார் 

திருச்செம்பொன் பள்ளி யாரே ” 
என்ற திருநேரிசைப் பாசுரமும் . கருதத்தக்கதாகும் 
குறைவிலா நிறைவு - பெருநிறைவு , அஃதாவது பரிபூரண 
மாம் . “ குறைவிலா நிறைவே கோதிலா வமுதே என்பது 
திருவாசகம் முடிவினில் சிவமாந்தன்மைப் பெருவாழ்வெய் 
தும் பெற்றியுரைக்கப்பட்டது . 


முடிவறு முடிவில் வைத்த 

முன்னவன் பாதம் போற்றி 
யடியொடு முடி வி லின்பா 

மருளருட் சரணம் போற்றி 
வடிவெடுத் தென்போல் வந்த 

வளர்பெருங் கருணை போற்றி 
படிமிசைப் பயின்ற வுண்மைப் 

பதாம்புயம் போற்றி போற்றி . 


( இள் ) அந்தமில்லா அந்தத்தின் கண் வைத்தருளிய 
முன்னைப்பழம் பொருட்கு முன்னவனாகிய முதல்வனே 
வணக்கம் . ஆதியும் அந்தமுமில்லா இன்பமாகின்ற பெருங் 
கருணை வடிவானவனே நினது கருணைத் திருவடிகட்கு 
வணக்கம் . மானைக்காட்டி மானைப்பற்றுவது போல 
மக்கட் சட்டகந்தாங்கி யடியவனை 

வலிய வந்தாண்டு 
கொண்டருளிய பெருங்கருணைத் திருவுருவானவனே 
வணக்கம் . இம்மண்ணுலகின்கண் வந்தருளியுள்ள 
மெய்ம்மையாகிய செந்தாமரை மலராகிய திருவடிகட்கு 
வணக்கம் உரித்தாகுக் . ( எ - று ) 


ஞானசாரம் மூலமு முரையும் , 


முற்றிற்று . 


* 


கிவஞான போதமூலம் 


மெய்கண்ட தேவரருளியது 


காப்பு 


கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 
நல்லார் புனைவரே . 


1 


அவனவ ளதுவெனு மவைமூ வினைமையிற் 
றோற்றிய திதியே யொடுங்கி மலத் துளதா 
மந்த மாதி யென்மனார் புலவர் . 


2 அவையே தானே யாயிரு வினையிற் 
போக்கு வரவு புரிய வாணையி 
னீக்க மின்றி நிற்கு மன்றே . 


3 


உளதில தென் றலி னென துட லென்றலி 
னைம்புல னொடுக்க மறிதலிற் கண்படி 
லுண்டிவினை யின்மையி னுணர்த்த வுணர் தவின் 
மாயா வியந்திர தனுவினு ளான் மா . 


4 அந்தக் கரண மவற்றினொன் றன் றவை 
சந்தித்த தான்மாச் சகசமலத் துணரா 
தமைச்சர சேய்ப்பநின் றஞ்சவத் தைத் தே . 


5 


விளம்பிய வுள்ளத்து மெய்வாய் கண்மூக் 
களந்தறிந் தறியா வாங்கவை போலத் 
தாந்த முணர்வின் றமியருள் 
காந்தங் கண்ட பசாசத் தவையே . 


71 


6 


உணருரு வசத்தெனி னுணரா தின்மையி 
னிருதிற னல்லது சவசத் தாமென 
விரண்டு வகையி னிசைக்குமன் னுலகே . 


7 


யாவையுஞ் சூனியஞ் சத்தெதி ராகலிற் 
சத்தே யறியா தசத்தில தறியா 
திருதிறனறிவுள திரண்டலா வான்மா . 


8 ஐம்புல வேடரி னயர்ந்தனை வளர்ந்தெனத் 

தம்முதற் குருவுமாய்த் தவத்தினி லுணர்த்தவிட் 
டன்னிய மின்மையி னரன் கழல் செலுமே . 


9 


ஊனக்கண் பாச முணராப் பதியை 
ஞானக் கண்ணினிற் சிந்தை நாடி 
யுரார்த்துனைத் தேர்த்தெனப் பாச மொருவத் 
தண்ணிழலாம் பதிவிதி யெண்ணுமஞ் செழுத்தே 


10 அவனே தானே யாகிய வந்நெறி 

யேக னாகி யிறைபணி நிற்க 
மலமாயை தன்னொடும் வல்வினை யின்றே . 


11 


காணுங் கண்ணுக்குக் காட்டு முளம்போற் 
காண வுள்ளத்தைக் கண்டு காட்டவி 
னயரா வன்பி னரன்கழல் செலுமே . 


12 


செம்மலர் நோன்றாள் சேர லொட்டா 
வம்மலங் கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலற நேய மலிந்தவர் வேடமு 
மாலயந் தாலு மரனெனத் தொழுமே , 


சிவஞானபோதச் சூந்திர மூலம் . 

முற்றும் , 


. 


72 


சிவமாகிய பதி இலக்கணமாவது : 


பலகலையா கமவேதம் யாவையினுங் கருத்துப் 

பதிபசுபா சந்தெரித்தல் பதிபரமே யதுதான் 
நிலவுமரு வுருவின்றிக் குணங்குறிக ளின்றிச் 

நின்மலமா யேகமாய் நித்த மாகி 
அலகிலுயிர்க் குணர்வாகி யசல மாகி 

யகண்டிதமா யானந்த வுருவா யன்றிச் 
செலவரிதாய்ச் செல்கதியாய்ச் சிறிதாகிப் பெரிதாய்த் 
திகழ்வது தற் சிவமென்பர் தெளிந்து ளோரே . 

( சிவப்பிரகாசம் ) 


ஆன்மாவாகிய பசுவிலக்கணமாவது : 


எண்ணரிதாய் நித்தமாய் இருண் மலத்தி னழுந்தி 

யிருவினையின் றன்மைகளுக் கீடான யாக்கை 
அண்ணலரு ளானண்ணி யவையவரா யதனால் 

அலகினிகழ் போகங்க ளருந்து மாற்றாற் 
புண்ணியபா லம்புரிந்து போக்குவர வுடைத்தாய்ப் 

புணருமிருண் மலபாகம் பொருந்தியக்கா லருளால் 
உண்ணிலவு மொளியதனா லிருளகற்றிப் பாத 

முற்றிடுநற் பசுவர்க்க மெனவுரைப்பர் உணர்ந்தே. 


2 


பாசமாகிய மலங்களின் இலக்கணம் : -- 


ஏகமாய்த் தங்கால வெல்லைகளின் மீளும் 

எண்ணரிய சத்தியதாய் இருளொளிர விருண்ட 
மோகமாய்ச் செம்பிலுரு களீம் பேய்ந்து நித்த 

மூலமல மாயறிவு முழுதினையு மறைக்கும் 
பாகமாம் வகை நின்று திரோதான சத்தி 

பண்ணுதலான் மலமெனவும் பகர்வரது பரிந்து 
நா கமா நதிமதியம் பொதிசடையா னடிகள் 

நணுகும்வகை கருணைமிக நயக்குந் தானே . 


73 


தீக்கை வறுவகைப்படும் : -- 


நோக்கான் மாயை பரிசத்தா 

னுண்மை வினைமத் திரச்சொல்லாற் 
றாக்குஞ் சுத்த மாயையது 

தியானந் தன்னாற் சாருமலம் 
பார்க்கு மிகுபா வனையாலே 

பகைத்த திரோதம் யோகத்தாற் 
றேக்கு மான்ம போ தமிவை 

சேரக் கழலுங் கண்டீரே . 


உ 


பக்க எண் . 


2 


. 


3 


15 


திருச்கிற்றம்பலம் 
ஞானசாரம் 

மூலமும் உரையும் 

செய்யுள் முதற்குறிப்பகராதி 
செய்யுள் எண் . 

அகரம் 
2 அஞ்செழுத்துண்மையான 
4 அந்தமில் சிவனை 
26 

அனைத்தினும் பற்றிறிற்றல் 
56 அறிவுமா யகண்டமாகி 
63 அசைவினாற் பூதக்கட்டத் 
65 அறிவன செவிதோல் 
66 அறியுநாற்கரண 

அவனியை யாளுமன்னன் 
78 அஞ்சபிமானம்பஞ்ச 
85 அறிவிக்க அறிகையானும் 
90 அறிதரக் கருவியுண்டிங் 
103 அளவிலா வருளினாலே 
114 அப்பொரு ளிருந்த தன்மை 
115 அநுபவந் தனுவதாகி 


32 


-- 


36 


. 


37 


ச 
. 


38 


.. 


74 


42 


44 


48 


51 


59 


--- 


65 


66 


2 


ச 
.. 


20 


12 


ஆகாரம் 
ஆடகப் பொதுவிளின்றே 
ஆதியாஞ் சதாசிவந்தான் 
ஆணவஞ் சிறிதே நீக்கி 
ஆகச்கீழவத்தை 
ஆதலாபிமானங்கள் 


29 


... 


17 


40 


23 


: 


76 


43 


75 


இகரம் 


16 


21 


; 


24 


- 


28 


. 


30 


5.3 


. 


31 


--- 


33 


27 இங்கிதற் கான்ம தத்துவ 
37 

இவ்வகை சோடசங்கள் 
12 ங்கிவை பதினைஞ்சாகும் 
49 இத்தன்மை நின்மல 

இவ்வகை மலத்தை நீக்கி 
54 

இருவினை யொப்பிற் சத்தி 

இன்றளவாக மயாக் 
73 

இன்னமுங் கேளுமெல்லாம் 

இன்னிலை யிழித்துவந்த 
92 

இன்னுமுன் றன்மை சொல்லில் 

இதற்கு வே றுரையொன்றின்றி 
94 இரும்பொடுகாந்தக் கல்லின் 
113 இவனவனாகுந்தன்மை யெய்து 


58 


--- 


42 


-- 


48 


ச 
. 


52 


• 
* 


53 


-- 


54 


65 


ச 


ஈகாரம் 


43 


25 


ஈங்கிவை பதினெட்டோடு 
ஈங்கிவையனைத்து நீர்முன் 


69 


40 


உகரம் 


10 


.. 


16 உற்றரா சதகுணத்தை 
61 உடலமே யுணருமென்னில் 
96 உள்ளுமாய்ப் புறத்துமாய் 


35 


* 


55 


எகரம் 


ܫܕܚ 


8 


33 


12 எய்திய புத்தியின் கண் 
57 என்றபினிங்கு நின்ற 
70 

என்ற மாணகனை நோக்கி 
87 எண்ணிலுன் னியல்பு 
88 

என்று தேசிகனியம்பி 
என்றவன் றனக்கிங்குள்ள 


50 


50 


** 


| 


54 


7 
. 


95 


76 


.. 


58 


102 என்று வீழ்ந்திறைஞ்சி 
106 எல்லையில் பரமானந்த 


62 


.. 


ஏகாரம் 


51 


ஏகமா மலர்க்குமற்றை 


29 


ஐகாரம் 
ஐவகை பபிமானங்க 


77 


ஒகரம் 


1 


52 


1 ஒருமைவெண்கோட்டுக்கன்றை 
91 ஒருவனோர்பொருளையுன்கை 
109 ஒன்று மற்றிரண்டு மற்றங் 


--- 


62 


-- 


ஓகாரம் 


19 


33 ஓதிடுமுப்பத்தாறில் 
44 ஓதிய வுணர்த்துந்தன்மை 
75 ஓதிய பிராணனீங்க 
107 ஓரின்பமானவிந்த 


43 


61 


ககரம் 


39 கண்டமார் இருபத்தைஞ்சிற் 


22 


--- 


கா 


16 


18 காலமு மூன்றாய் மூன்றுங் 
62 காயமே யறிவுமாகிற் 
101 காயநாளன்று பூதக் 


35 


... 


தீ 


34 கீழிடுமவத்தை யென்றுங் 
47 கீட்சொன்னவு பாதி 


20 
27 


.. 


77 


9 


13 


... 


கூறும்வை சுாரியாங்காரத் 


கே 


26 


கேதமிலுணர்த்துந் தன்மை 


45 


••• 


ஞ 
ஞான நற்கிரிகை தன்னை 


10 


31 


சா 


8 


13 


11 

சாதமாங்கலையில் 
22 சாற்றியபரசிவன் றன் 
35 சாக்கிரசுவப்னத்தோடு 


20 


.. 


சி 


64 


112 சித்திலேசிவமொடுங்கச் 


சீ 


4 


... 


5 சீரருள் பெருகுமுண்மை 
117 சீலமெய்த்திருவேடத்தின் 


67 


... 


சு 


57 


100 சுரகுருநிகழ்த்தலாலித் 
110 சுகிசுகமிரண்டுமற்ற 


செ 


செப்பியகிரிகை யிச்சை 


13 


சொ 


... 


23 சொல்லியவிச்சா ஞானத் 
10 சொன்ன முன் விந்து தன்னில் 
38 சொற்றரு முப்பத்தஞ்சோ 


22 


78 


த 


5 


... 


61 


7 தம்பரமற்று நிற்போர் 
108 தன்னையும் தன்ன தோரா 
80 தத்துவச் சாலமிந்த 
50 தன்னிழப் பதுவு முண்மை 


45 


28 


. 


தா 


47 


: 


82 

தா னெனும வை முன்னீயா 
8 தாவில் சிற்குணனாய் 


27 


தீ 


55 தீர்ந்த பக்குவத்திலுற்ற 


31 


து 


46 துன்பமோடின்பமற்று 


26 


தெ 
தெரிதருகரண நான்கின் 


67 


39 


நா 


41 நாட்டு மே லவத்தை கூறி 


23 


நீ 


41 


71 நீருரை செய்தவிந்த 
99 நீயறச் சிவமாய் நிற்றல் 
104 நீயறநிறைந்து நின்ற 


56 


59 


7 


9 பரசிவன் பரையாற்பாய 
18 பஞ்சவிஞ்சதிகளாய 
60 பரசிவன் ஆன் மாப்பாகம் 
97 பரவிய தன்மையாதி 


34 
... 55 


79 


64 பிறிந்த தோர் வாயுத்தானும் 


37 


பெ 


72 பேசிடும் பிராணவாயு 


41 


-- 


பொ 


8 


5 


12 


பொய்வகைச் சாருவாகன் 
19 பொருவருநூல்கள் போற்றும் 
79 பொறிவிடப்புலன்கள் போகும் 
81 பொய்யுடல் பஞ்ச பூதம் 


45 


46 


போ 


83 


போனவை யனைத்து நீயாய் 


47 


ம 


9 


* 
. 


... 


10 


14 மருவிய சாத்தந் தன்னில் 
15 மண்மணத் தொடுங்குமப்பு 
17 மன்னு மாங்கார மூன்றின் 
52 மன்னு காரணர்க்கு மெய்யாய் 


29 


DIT 


30 


17 


: 


மாயை தான் விடயந் தன்னில் 
மாணகன்றேசி கன்றன் 


59 


ச 
. 


த 


6 மிக்க வேதாந்த சைவ 


. 


4 


80 


மு 


21 


56 


36 முன்னுரை செய்த முப்பத் 
98 முன்பு நீ நின்ற வேத 
111 மும்முதனித்தங் காண்டல் 
118 முடிவுறு முடிலில் வைத்த 


83 


69 


மெ 


32 மெய்யருண் முகிழ்ப்பு 


19 


... 


மே 


25 மேல்சொலல்கெமனதான 


15 


39 


68 யானெனதென்னவான்மா 
89 யாவுமாய் நின்றபோத 


51 


வ 


86 வடிவுறும் வடிவிலன்றி 


வா 


24 


வானகம் வாயுத்தீநீர் 


வெ 


68 


116 வெற்றுடறிரிந்துபோக 


60 


105 வைத்தபின்பரைக்கு வேறு 


81 


தாதமார்க்கம் 


தா தமார்க்கஞ் சாற்றிற் சங்கரன் றன் கோயிற் 

றலமல கிட்டிலகு திருமெழுக்குஞ் சாத்திப் 
போ துகளுங் கொய்துபூந் தார்மாலை கண்ணி 

புனிதற்குப் பலாமைத்துப் புகழ்ந்து பாடித் 
தீதிறிரு விளக்கிட்டுத் திருநந்த வனமும் 

செய்து திரு வேடங்கண் டாலடியேன் செய்வ 
தியாது பணி யீரென்று பணிந்தவர் தம் பணியும் 

இயற்றுவதிச் சரியைசெய்வோ ரீசனுல இருப்பார் . 


புத்திர மார்க்கம் 


புத்திர மார்க் கம்புகலிற் புதியவிரைப் போது 

புகையொளிமஞ் சனமமுது முதல் கொண்டைந்து 
சுத்திசெய்தா சனமூர்த்தி மூர்த்தி மாளாஞ் 

சோதியையும் பரவித்தா வகித்துச் சுத்த 
பத்தியின லருச்சித்துப் பாவிப் போற்றிப் 

பரிவினொடு மெரியில்வரு காரியமும் பண்ணி 
நித்தலுமிக் கிரியையினை யியற்று வோர்கள் 

நிலமன்றன் னருகிருப்பர் நினையுங் காலே . 


சகமார்க்கம் 


சகமார்க்கம் புலனொடுக்கித் தடுத்துவளி யிரண்டும் 

சலிப்பற்று முச்சதுர முதலாதா ரங்கள் 
அகமார்க்க மறிந்தவற்றி னரும்பொருள்க ளுணர்ந்தங் 

கணைந்துபோய் மேலேறி யலர் மதிமண் டலத்துண் 
முகமார்க்க வழுதுடல முட்டத் தேக்கி 

முழுச் சோதி நினைந்திருத்தல் முதலாக வினைக 
ளுகமார்க்க வட்டாங்க யோக முற்று 

முழத்தலுழந் தவர் சிவன்றன் னுருவத்தைப் பெறுவர் , 


82 


சன்மார்க்கம் 


சன்மார்க்கஞ் சகலகலை புராண வேத 

சாத்திரங்கள் சமயங்க டாம்பலவு முணர்ந்து 
பன்மார்க்கப் பொருள் பலவும் கீழாக மேலாம் 

பதிபசுபா சந்தெரித்துப் பரசிவனைக் காட்டு 
தன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான 

ஞேயமொடு ஞாதிருவு நாடா வண்ணம் 
பின்மார்க்கச் சிவனுடனாம் பெற்றி ஞானப் 

பெருமையுடை யோர்சிவனைப் பெறுவர் காணே ! 


